பண்டைய மனிதன்‌ 


ஆக்கியோர்‌?- 


கே. குழந்தைவேலு ( பி. ஏ. ஆனர்ஸ்‌ ) 





அருணா பப்ளிகேஷன்ஸ்‌ 


தியாகராய௩கரம்‌ ப்ட்‌ சென்னை-17. 





பதிப்புரை 


மனித இனத்தின்‌ வரலாற்றைத்‌ தமிழர்‌ அனைவரும்‌ ஒரள 
வாவது அறிந்துகொள்ள வேண்டும்‌ என்ற ஆர்வத்தின்‌ 
பயனாக, வெளிவருகின்றது பண்டைய மனிதன்‌ எனும்‌ இம்‌ 
நூல்‌. இன்று நாகரீகத்தின்‌ முதிர்ச்சியில்‌ . இருப்பதாகக்‌ 
கருதிக்‌ கொள்ளும்‌ மாம்‌, இந்த நாகரீகத்தை நம்‌ முன்னோர்‌ 
கள்‌ பல்லாயிர ஆண்டுகளாக, எங்கனம்‌, எத்தனை துயரங்‌: 
களுக்கிடையில்‌, படிப்படியாக வளர்த்தனர்‌ என்பதை 
அறிந்துகொள்வதன்‌ மூலமே, அடுத்துவரும்‌ புதிய பரம்‌ 
பரையினருக்கு, நாமும்‌. சிறந்த பண்பாடுகளை வகுத்துத்‌ 
தரவும்‌, மம்‌ வாழ்க்கையைச்‌ செப்பமாக வகுத்துக்‌ கொள்‌ 
ளவும்‌ இயலும்‌. இவ்வகையிலே, ஆங்கில மொழியில்‌, 
பேராசிரியர்‌ ஹென்ட்ரிக்‌ வான்‌ லூன்‌ முதலாக, எத்த 
னையோ ஆராய்ச்சியாளர்கள்‌ சிறந்த நூல்கள்‌ பலவற்றை: 
ஆக்கியுள்ளனர்‌. அவையனைத்தின்‌ ' சாரமாக. இனிய 
எழிய தமிழ்‌ உறைஈடையில்‌ இடச்நூலைத்‌ திறம்பட 
அமைத்து தந்துள்ளனர்‌ திரு. கே, குழந்தைவேலு அவர்‌ 
கள்‌, பயன்மிக்க இம்‌ முயற்சியில்‌ தளராது ஈடுபட்டு, 
மிகச்‌ சுருங்கிய முறையில்‌ பண்டைய மனிதஇன வர 
லாற்றைக்‌ கோவையாகத்‌ தந்துள்ள அவர்‌ Cli 
நம்‌ தமிழகம்‌ பெரிதும்‌ கடப்பாடுடையது. 


அவர்க்கு எம்‌ மன்றி. ஆர்வத்தோடு இர்நரலைத்‌ தமிழ 
ரிடையே படைக்கின்றோம்‌. விரும்பி வாங்கிக்‌, கற்றுப்‌ பய 
னெய்துவர்‌ என்பது, எங்கள்‌ ஈம்பிக்கை. 


ப திப்பாளர்‌ 


MW | 
ட. xi 5 
_-./்ஞறை 
| RS 
x MAS 
ந யண்ைிர்மனிறன்‌ 
2... வரலாற்றுக்கு முந்திய மனிகன்‌ 
8. உலகம்‌ உறைகிறது 
4. கற்காலதீதின்‌ முடிவு 
5. மாநிலம்‌ த 
6. நாட்டின்‌ தோற்றம்‌ 
7. எகிப்தின்‌ எழுச்சியும்‌ வீழ்ச்சியும்‌ 
8. நதியிடை நாடு 
9. நக எழுத்தாளர்கள்‌ 
10. ஆசியா--பாபிலோனியா 
11. மோசசின்கதை 
12. ஜெருசலம்‌ சட்டத்தின்‌ நகா்‌ 
18. , டமாஸ்கஸ்‌--வரணிப நகர்‌ 
14. போனிூயர்கள்‌ 
15... வாணிபமும்‌ எழுத்துக்களும்‌ 
16. பண்டைய உலகன்‌ இறுதிக்காலம்‌ 
17. பண்டைய மக்களும்‌ காலமும்‌ 


பக்கம்‌ 


102 
109 
112 
117 
122 
126 


கண்கட்டு 


டல்‌ ப லய ERSI DS 


பண்டைய 


அருமை இளைஞர்களே! 





நீங்கள்‌ பாலவய கடைக்‌இருக்கிறீர்கள்‌, அத சக்‌ 
கரத்தில்‌ நீங்கள்‌ வளர்ந்துவிடுவீர்கள்‌.. வீட்டைவிட்டு 
வெளியேறி உங்களுடைய சொக்தவாழ்வைக்‌ தொடங்கு 
வீர்கள்‌. நான்‌ உங்களுக்கு என்ன உதவி செய்யமுடியும்‌ 
என்று அ௮துசயிததுக்‌ கொண்டே, அந்த நாளைப்‌ பற்றியே 
எண்ணிக்‌ கொண்டிருந்தேன்‌, கடைசியாக, எனக்கு 
ஓர்‌ எண்ணம்‌ உதயமாயிற்று. மணித இனத தின்‌ வளர்ச்‌ 
சியைப்‌ பற்றியும்‌, அநுபவங்களைப்‌ பற்றியும்‌, நன்றாகத்‌ 
்‌ தெரிந்திருக்க வேண்டியது அவசியமானது. உங்களுக்கு, 
என த தனியாக ஒரு வரலாற்றை நான்‌ ஏன்‌ உருவாக்கக்‌ 
கூடாது? 

உ என்‌ உறுதுணையான பேனா, மின்‌ விளக்கு, ஒரு கத்‌ 

தைக்காகிதம்‌ இத்துடன்‌ வரலாற்றுச்‌ சுவடியின்‌ முதல்‌ 
“அத்தியாயம்‌ உருவாக ஆரம்பிக்கிறது. எண்ணியபடி 
எல்லாம்‌ நடந்தால்‌ இன்னும்‌ அகுதியாயங்கள்‌ பல வளரும்‌. 
கடந்த ஆறாயிரம்‌ ஆண்டுகளைப்பற்றி நீங்கள்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டியவைகளை அர்த அத்தியாயங்கள்‌ 
சொல்லும்‌, 

நீங்கள்‌ படிக்க அரம்பிப்பகுற்குமுன்‌ நான்‌ ய 
இருப்பைப்‌ பற்றி விளக்‌கிவிடுகிறேன்‌: 


நான்‌ உங்கட்குப்‌ படைக்க இருப்பது ஒரு பாடப்‌ புத்‌ 
ககமோ. அல்லது படங்களின்‌ 'பைண்டு வால்யூமோ” 


2 


அல்ல. வழக்க த்தில்‌ இருக்கும்‌ வரலாற்றின்‌ ஒழுங்கான 
தொகுப்பாகக்‌ கூட அது இருக்கா து. 

*சென்ற காலம்‌' ஒரு பரந்த வெளி. அந்தப்‌ பரக்க 
வெளியில்‌ பறந்து இரிந்து, அருவி,த்‌துமாவி ஆராயவேண்‌ 
டிய பகுதிகள்‌ ஏராளம்‌. அங்கே உங்கள்‌ அனைவரையும்‌ 
அழைத்துச்‌ செல்லுகன்றேன்‌. 

எங்கோ தொலைதூரத்தில்‌ தோன்றி, கண்‌ காணாத 
இடத்தில்‌ கலக்கும்‌ “முதலும்‌ முடிவுமில்லா' வியத்தகு 
ஆறுகள்‌ பலவற்றைக்‌ காட்டுகன்றேன்‌. 

பார்ப்பதற்குப்‌ பளபளப்பாக. த்‌ கோன்றும்‌ இனிய 
இடங்களுக்கு--அனால்‌ ௮தன்‌ கே பயங்கரப்‌ பள்ளம்‌, படு 
குழி, இவற்றின்‌ அருகே உங்களை அழைத்துச்‌ 
செல்வேன்‌. 

சுற்றுப்புறத்திற்குச்‌ சிகரம்‌ வைத்தா றபோல்‌,தனித்து 

உயர்ந்திருக்கும்‌ பாறைகளைக்‌ கடப்ப தற்காக ஆங்காங்கே 
- பழக்கப்பட்ட பாதையை விட்டு விலகவேண்டியிருக்கும்‌; 
அதிர்ஷ்டம்‌ ஈம்மை அணைத்துக்‌ கொள்ளாவிடில்‌ லெ 
சமயம்‌ அறியாமை என்னும்‌ அடர்ந்த புதர்களில்‌ நாம்‌ 
அகப்பட்டுக்‌ கொள்ள நேரிடும்‌. பரந்த வெளி பாலைவன 
மாக இருக்கக்கூடும்‌; பழகிப்போன கொள்கைகள்‌ என்னும்‌ 
பனிப்புயல்‌ வீச்சினாலும்‌, சொக்கு விருப்பு வெறுப்புக்கள்‌ 
சிலவற்றாலும்‌. ஆகையால்‌, எங்குச்‌ சென்றாலும்‌, நல்லறி 
வையும்‌, மனிதத்‌ தன்மையையும்‌ உடன்கொண்டு செல்‌ 
அதல்‌ வேண்டும்‌. இவையன்றி, மனித,த்‌ தன்மையில்‌ ஈம்‌ 
பிக்கை இழந்தால்‌, தம்பிகளே, அதைக்காட்டிலும்‌ ஒருகேடு 
நமக்கு இல்லை 

நானே தான்‌ சிறந்த வழிகாட்டி. எனப்‌ பாவனை செய்ய 
வில்லை. உங்களுக்கு, ஏதாவது விளக்கம்‌ தவைப்பட்‌ 
டால்‌, இதற்குமுன்‌ இதே பாதையில்‌ சென்றவர்களைக்‌ 


3 


கலந்து கொள்ளுங்கள்‌. அவர்களுடைய குறிப்பை என்‌ 
னுடையவற்றுடன ஒப்பிட்டுப்‌ பாருங்கள்‌. இது உங்கட்கு 
வேறுவிதமான முடிவைக்கொடுத்தால்‌ அதற்காக நிச்சய 
மாக நான உங்களிடம்‌ கோபம்‌ கொள்ளமாட்டேன்‌. 

இதற்கு முன்பும்‌ நான்‌ உங்களுக்குப்‌ போ தனை புரிந்‌ த 
இல்லை. இன்றும்‌ உங்களுக்குப்‌ போதனை புரியவில்லை. 

பொதுப்‌ பணியில்‌ உங்கள்‌ பங்கைக்‌ தைரியமாக ஏற்‌ 
அக்‌ களிப்புடன்‌ முடிக்க வேண்டும்‌. உலகு உங்களிடம்‌ 
எதிர்பார்ப்பது அதுதான்‌ என்பது உங்களுக்கு நன்றாகத்‌ 
திரியும்‌. 

இந்த ஏடுகள்‌ உங்களுக்கு உதவினால்‌ அதுவரையில்‌ 
நலமே, உங்கட்கும்‌, உங்களுடன்‌ இந்தப்‌ பயண த்தில்‌ 
பங்கு கொள்ள இருக்கும்‌ சிறுமிகளுக்கும்‌, சிறுவர்கட்கும்‌ 
என்‌ . உள்ளார்க்த அன்புடன்‌ இந்த வரலாற்றுச்‌ 
சவடியைப்‌ படைகின்றேன்‌. 


வரலாற்றுக்கு முந்திய மனிதன்‌ 


ஸ்பெயினிலிருந்து மேற்கிந்தியத்‌ இீவுகளுக்குச்செல்ல 
நான்கு வாரங்கள்‌ ஆயின கொலம்பஸுக்கு, ஆனால்‌. 
காமோ பதினாறு மணி நேரத்தில்‌, பறக்கும்‌ விமான த்தில்‌: 
கடலைக்‌ கடங்துவிடுகிடரும்‌. 


ஒரு புதீதக,தீதின்‌ கைப்‌ பிரதி எடுக்க மூன்று அல்‌: 
லது நான்கு ஆண்டுகள்‌ தேவைப்பட்டன, ஜ்‌ நூறு: 
ஆண்டுகட்கு முன்பு. இன்றோ, லினோ டைப்‌ இயந்திரத்‌ 
தாலும்‌, (ரோட்டரி அச்சாலும்‌ புதிய புத்தகக்ை 
இரண்டு நாட்களில்‌ ௮ச்சடி சதுவிடலாம்‌. 


உடற்கூறு, விஞ்ஞானம்‌, உலோக நூல்‌ இவைபற்றி 
ஏராளமாகத்‌ தெரிக்திருக்கிறோம்‌. விஞ்ஞான த்தில்‌ ஆயி 
ரக்கணக்கான கிளைகள்‌: பற்றி நாம்‌ ஈன்றாகத்‌ இரிந்து: 
கொண்டிருக்கின்றோம்‌. கடந்தகால மனிதர்கட்கு இவற்‌: 
றின்‌ பெயர்களைப்பற்றிக்கூடத்‌ தெரியாது, 


நாம்‌ எங்கிருந்து வந்தோம்‌. என்பதுபற்றி நமக்குத்‌ 
தெரியா அ- இந்த விஷயத்தில்‌ ஆதிகாலத்து மனிதர்கள்‌ 
போலவே நாமும்‌ அறியாமையிலிறாக்கிறோம்‌. மனித இனம்‌ 
பூமியில்‌ தன்‌ வாழ்வைத்‌ தொடங்கெது எப்படி, என்‌, 
எப்பொழுது என்பவை பற்றி நமக்குத்‌ தெரியாது. ௩ம்‌ 
கையிலிருக்கும்‌ எத தனையோ ஆயிரக்கணக்கான உண்மை: 
களை வைத்துக்‌ கொண்டும்‌, பழையநாள்‌ கற்பனைக்‌ கதை 
களில்‌ ஆரம்பிப்பது: போலவே (முன்னொரு காலத்தில்‌ 


9 


ஒரு மனிதன்‌ இருந்தான்‌” என்றுதான்‌ காம்‌ தொடங்கு 
கிறோம்‌ 

இந்த மனிதன்‌ பல நூரறாயிரக்‌ கணக்கான ஆண்டு 
களுக்கு முன்பே வாழ்ந்தான்‌. அன்று அவன்‌ எ 
போலத்‌ கோற்ற மனிதக்‌ த௱ன? 


நமக்குத தெரியாது. அவனுடைய படத்தை நாம்‌ 
ஒருபொழுதும்‌ பார்த்ததில்லை. புராதன மண்ணின்‌ 
ஆமத இதிலிருக்கும்‌ களிமண்ணில்‌ அவனுடையபிண த்தின்‌ 
சில துண்டுகளை நாம்‌ சில சமயம்‌ பார்க்கிடுராம்‌. உல 
லிருந்து நெடுகாட்களுக்கு முன்னே மறைந்துவிட்ட எத்து 
ஊையோ மிருகங்களின்‌ எலும்புக்‌ குவியலுள்‌ புதைந்து 
கிடந்து நாம்‌ கண்டெடுத்த சில எலும்புகளின்‌ உதவி 
கொண்டு நம்‌ மூதாதையர்‌ யாராக இரும்‌ திறுக்கக்‌ கூடும்‌ 
என்ற முடிவுக்கு வரலாம்‌. 

மனித இனத்தின்‌ முதல்‌ மனிதன்‌ கவர்ச்சியும்‌, அம 
கும்‌ அற்ற, குட்டிபோட்டுப்‌ பால்‌ கொடுக்கும்‌ பிராணியா 
யிரும்தான்‌. உருவில்‌ சிறிதாக இருந்தான்‌. சூரிய வெப்‌ 
பமும்‌, குளிர்கா ற்றின்‌ கடுமையும்‌, அவன்‌ தோலை அடர்ந்த 
பழுப்பு நிறமாக ஆக்கின. அவன்‌ தலையும்‌, உடலும்‌ 
நீண்ட . உரோமத்தால்‌  மூடப்பட்டிருந்தன. குரங்கைப்‌ 
போன்று மெலிந்த, ஆனால்‌ உறுதியான விரல்களையுடை 
யவனாக இருந்தான்‌. அவண்‌ நெற்றி. தாழ்ந்திறாந்தது, 
பற்களையே கரண்டியாகவும்‌ கக்இயாகவும்‌ உபயோ௫க்கும்‌.' 
காட்டு மிருகத்தைப்‌ போல்‌ முகவாய்க்கட்டை. விளங்‌ 
கியது, 

ஆடைகள்‌ அணியவில்லை அவன்‌. புகையாலும்‌, தண 
லாலும்‌ பூமியை நிரப்பி வெடித்துக்‌ ளெம்பும்‌ எரிமலையின்‌, 
இப்பிழம்பையன்றி வேறு நெருப்பைக்‌ கண்டதில்லை, 
அவன்‌,  ! 


6 


அடாந்த காடுகளில்‌ படர்ந்த இருட்டில்‌. அவண்‌ 
வாழ்ந்தான்‌. பசிக்கும்‌ வேளையில்‌ பச்சைக்‌ கிழங்குகளையும்‌ 
இலைகளையும்‌ தின்றான்‌. பறவைக்‌ கூட்டிலிருந்து ௮ தன்‌ 
முட்டைகளையும்‌ திருடித்‌ தின்றான்‌. 
்‌. எப்பொழுதாவது, ரீண்டநேர வேட்டைக்குப்‌ பிறகு 
சிறிய காட்டு நாய்‌, எலி அல்ல.து பூச்சு இவற்றைப்‌ பிடிப்‌ 
பான்‌.  வரலாற்றுக்குழுந்தியகால மனிதனுக்கு உண 
வைச்‌ சமைக்கத்‌ தெரியா து. ஆதலால்‌, அவற்றை அவன்‌ 
பச்சையாகவே சாப்பிட்டான்‌. 


நாம்‌ காணும்‌ மிருகங்களின்‌ பற்களைப்‌ போல்‌ அவனு 
டைய பற்கள்‌ நீண்டிருந்தன. பகற்பொழுதில்‌ இந்த ஆது 
மனிதன்‌ தனக்கும்‌, தன்‌ மனைவி மக்கட்கும்‌ இரைதேடிச்‌ 
சுற்றித்‌ திரிந்தான்‌. 

இரவு நேரத்தில்‌ இரைக்காகத்‌ திரியும்‌ மிருகங்களின்‌: 
பயங்கரக்‌ கூச்சலைக்‌ கேட்டு அவன்‌ வளைக்க மரத்‌ இன 
லாவது அல்லது குகைகளிலாவ து ஒளிக்துகொண்டான்‌. 

கோடை வெய்யிலில்‌ காய்ம்தான்‌. குளிர்காலப்‌ பனி 
மில்‌ உறைந்தான்‌. அவன்‌ அடிபட்டபொழு து அவ 
னைப்பற்றிக்‌ கவலைகொள்ள யாரும்‌ இல்லை. அபாயம்‌ 
ஆட்டி வைசககும்பொழுது தன்‌ இன ததவருக்குத்‌ தெரியப்‌ 
படுக தச்‌ சிலபல ஒலிகளை எழுப்ப அவன்‌ கற்றுக்கொண் 
கான்‌, அயலவரைக்‌ கண்டு குரைக்கும்‌ நரயைப்போலிருக்‌ 
தது அவனது இச்‌ செயல்‌. எத்தனையோ விஷயங்களில்‌ 
நன்றாகப்பழக்கப்பட்ட நரயைக்காட்டி லும்‌ ழாகவே அவன 
இருந்தான்‌. 

மொத்தத்தில்‌, ஆயிரக்கணக்கான எதிரிகளின்‌ மத்தி 
யில்‌, பயங்கரப்‌ பற்களை யுடைய புலி, ஓரமாய்‌, கரடி இவற்‌ 
முல்‌ கொல்லப்பட்ட தன்னினத்தவரைப்‌ பார்‌ த்துக்‌ 


7 


கொண்டே பசியும்‌ பயங்கரமும்‌ நிறைந்த : உலகில்‌ வாழ்ந்த 
அம்‌ மனிதன்‌ ஒரு பரிதாபப்‌ பிராணியாகவே இருந்தான்‌. 


இந்த மனிதனின்‌ முந்திய வரலாறு பற்றி நமக்கு ஒன்‌ 
அம்‌ தெரியாது, ஆயுதங்கள்‌ கிடையாது அவனுக்கு; 
வீடுகட்டவில்லை அவன்‌, . அவன்‌, வாழ்க்கையைப்பற்றிய 
ஆதாரம்‌ எதுவுமின்றியே வாழ்ந்தான்‌; இறந்தான்‌. 
அவன எலும்பின்‌ வாயிலாக வரலாறு காண்‌ இடரும்‌, 
எறத்தாழ்‌ இரண்டாயிரம்‌ நூற்றாண்டுகட்கு முன்‌ அவன்‌ 
வாழ்ந்ததாக. எஞ்யெபகுஇ இருளிலிருச்றெ து. 

கடைசியாக, புகழ்பெற்ற கற்காலத் திற்கு வருகிறோம்‌. 
நாகரிகத்தின்‌ அடிப்படைக்‌ கொள்கைகளை கற்றுக்‌ 
கொண்டவன்‌ கற்கால மனிதன்‌. 


இந்தக்‌ கற்காலத்தைப்‌ றத சற்று விரிவாகவே 
கவனிப்போம்‌. 


உலகம்‌ உறைகிறது 


பருவத்தில்‌ ஏதோ மாறுதல்‌! பண்டைய மனித 
னுக்குக்‌ “காலம்‌? என்பது என்னவென்றே தெரியாது. 
பிறந்த நாள்‌, திருமண ஆண்டு விழா அல்லது இறந்த 
நேரம்‌ இது பற்றிய குறிப்பு எதுவுமே அந்த மனிதனிட 
மில்லை. 


காள்‌, வாரம்‌, ஆண்டு இவற்றைப்‌ பற்றிய எண்ணமே 
அவனுக்கில்லை. காலைப்பரிதி கண்டதும்‌ மறுநாள்‌ விடிந்‌ 
தது என்று அவன கூறவில்லை. அது வெளிச்சம்‌' என்‌ 
ரன்‌. காலைக்‌ கதிரவனின்‌ ஒளியில்‌ தன்‌ குடும்பத்திற்காக 
உணவு தேடினான்‌. இரவு வந்ததும்‌ தன்‌ மனைவியிடமும்‌ 
மக்களிடமும்‌ வந்து பகலில்‌ சேகரித்த உணவைப்‌ பங்‌ 
இட்டுக்‌ கொடுத்து அதே பச்சைக்‌ கறியைத்‌ தானும்‌ 
உண்டு உறங்கினான்‌. 


பொ .துவாக,கால,த்தை ஒட்டியே அவன்‌ வாழ்ந்தான்‌. 
கடும்பனிக்‌ காலத்தைக்‌ தொடர்ந்து இளவேனிற்‌ காலம்‌. 
அது கொதிக்கும்‌ கோடையாக மாறும்‌. அப்பொழுது 
பழங்கள்‌ பழுக்கும்‌. கதிர்கள்‌ நன்கு முற்றிப்‌ பறித்துண்‌ 
ணும்‌ நிலையிலிருக்கும்‌, .இலையுஇர்‌ காலம்‌ ஆரம்பமாகிறது. 
மிருகங்கள்‌ தங்கள்‌ குகைகளில்‌ புகுந்து நீண்ட தூக்கத்‌ 
இற்கு ஆயத்‌ தம்‌ செய்கின்றன. கோடை முடிகிறது. இவை 
யெல்லாம்‌ அனுபவம்‌ அவனுக்குக்‌ கற்பித்‌ தவை. 

எப்பொழுதும்‌ ௮தே மாதிரியாகவே இருந்தது. 
முதல்‌ மனிதன்‌ இந்த. வெப்பம்‌, குளிர்‌ இவற்றின்‌ மாறு 


(2) 


அல்களை ஏற்றுக்‌ கொண்டான்‌. என்‌ என்ற கேள்வி இல்‌ 
லாமலேயேஅவன்‌ வாழ்ந்தான்‌. அதுவே அவனுக்கு இன்ப 
மாக இருந்தது. 


இடீரென, அவன்‌ கவலைகொள்ளும்‌ அளவிற்கு ஏதோ 
ஒன்று நடந்தது. 


கோடை காலத்து வெப்பமான : நாட்கள்‌ காலம்‌ 
தாழ்‌ தீதி வந்தன. பழங்கள்‌ பக்குவமில்லாமலேயே இருந்‌ 
தன. பசுமையான புல்‌ அடர்ட்திருக்கும்‌ மலை உச்சிகள்‌ 
பனிப்படல,தீதில்‌ மறைந்து இடந்‌ தன. 

ஒரு காள்‌ காலை, அவன வாழ்ந்த பள்ள தாகிலுள்‌ 
ளவர்களைக்‌ காட்டிலும்‌ முற்றிலும்‌ மாறுபட்ட வேற்று 
மனிதர்கள்‌, மலையுச்சியிலிருந்து அவனை வந்தடைந்தனர்‌. 
ஒருவராலும்‌ புரி்து கொள்ள முடியா த ஒலிகளை எழுப்பி 
னர்கள்‌. அவர்கள்‌ ஒல்லியாயும்‌, பட்டினி டெர்தவர்கள்‌ 
போலும்‌ தோன்றினார்கள்‌. பசியும்‌, பனியும்‌, அவர்களை 
மூல, இடத்திலிருந்து விரட்டியதுபோல்‌ தோன்‌ றியது. 

ஏற்கனவே வாழ்ந்‌ தவர்களுக்கும்‌, வந்தவர்களுக்கும்‌ 
சேர்த்து பள்ள த்‌தாக்கல்‌ உணவு கிடைக்கவில்லை. லெ 
நாட்களுக்கு அதிகமாக அவர்கள்‌ தங்க முயற்சித்தனர்‌. 
பயங்கரச்‌ சண்டை நடந்தது, அநேக குடும்பங்கள்‌ 
கொல்லப்பட்டன. மற்றவர்கள்‌ காட்டிற்குள்‌ ஓடி 
மறைந்து விட்டனர்‌. மறுமடியும்‌ காணப்படவில்லை. 


நீண்ட காட்களுக்குக்‌ குறிப்பிடக்‌ கூடியது ஒன்றும்‌ 
நடக்கவில்லை. ஆனால்‌, பகற்பொழுது குறுகி இராப்‌ 
பொழுது முன்னைவிட அதிகக்‌ குளிராகவேயிருந்த து. 

கடைசியாக, இரண்டு உயர்ந்த குன்‌ ௮ுகளுககிடையே 
உள்ள வெளியில்‌ ஒரு சிறு பசும்‌ பனித்துளி காணப்‌ பட்‌ 
டது, ஆண்டுகள்‌ செல்லக்‌ செல்ல அச்சிறு துவி உருவில்‌ 


10 


பெரியதாகியது. மிகவும்‌ மெதுவாக ஒரு பெரிய பனிப்‌ 
பாளம்‌ மலை முகட்டிலிருந்‌ து ஈழுவி விழுந்து கொண்டிருந்‌ 
அது. பெரும்‌ பாறைகளைப்‌ பள்ளத்தாக்கிற்குள்‌ தள்ளி 
யது. பயத்தினால்‌ நடுநடுங்கித்‌ தூங்கிக்‌ கொண்டிருக்‌,௪ 
மக்களின்‌ மீது இடியோசையுடன்‌ விழுந்து அவர்களைக்‌ 
கொன்றுவிட்டது. மணிதன்‌, மிருகம்‌ இருவரிடத தும்‌ 
இரக்கமின்‌ நியிருந்த அந்தப்‌ பனிப்பாளம்‌, நூற்றாண்டுக்‌ 
கணக்காக இருந்த மரங்களை த தூள்‌ தூளாக்பெ பற்றி எரி 
யும்‌ கட்டையாககிற்று. 

கடைசியாக, பனி பெய்ய ஆரம்பித்த து. மாதக்‌ கணக்‌ 
கில்‌ பனி பெய்து கொண்டேயிருந்த து. 

புல்‌, பூண்டுகள்‌ அமிந்கொழிந்‌ தன. மிருகங்கள்‌, சூரிய 
வெளிச்சத்தைக்‌ காணத்‌ தெற்கு கோக்க ஓடிவந்தன. 
பள்ள தீதாக்கு, குடியிருப்பு அற்ற வெளியாயிற்று. மனிதர்‌ 
கள்‌ கங்கள்‌ குழந்தைகளை முதுகில்‌ சுமந்து கொண்டு, 
ஆயுதமாக உபயோகப்படுத்திய ஒரு லெ கற்களையும்‌ 
எடுத்துக்‌ கொண்டு புதுமனைகாண வேற்றிடம்‌ சென்ற 
னர்‌. 

அக்தக்‌ குறிப்பிட்ட நேரத்தில்‌ உலகில்‌ அதிகக்‌ 
குளிர்வந்‌,த காரணம்‌ நமக்குத்‌ தெரியாது. அதன்‌ கார 
ணம்‌ என்ன . என்று ஈம்மால்‌ எண்ணிப்‌ பார்க்கக்கூட 
முடியவில்லை. . 

படிப்படியாகக்‌ குறைந்துவந்த வெப்ப, குட்ப நிலை, 
மனித இனத்திற்குப்‌ புது அநுபவமாக இருந்தது. 

ஒவ்வொருவரும்‌ இறந்து விடுவார்கள்போல்‌ கோன்‌ 
றியது. கடைசியில்‌ அவர்களடைந்த துன்பம்‌ நன்மை: 
யாகவே முடிந்தது. வலுக்‌ குறைந்‌ தவர்கணைக்‌ கொன்று 
விட்டது, அதனால்‌ உயிரோடிருக்‌ தவர்களுக்கும்‌ வேணு 
வழி காணாவிட்டால்‌ தாங்களும்‌" அழியநேரிடும்‌ .என்பை 
௮௮ உணர்த்திற்று. 


711 


-இடீர்ச்‌ சாவு, கடினமான இந்தனை இவை” இரண்‌ 
டிற்கு மிடையே உழன்ற மனிதன்‌ முதன்‌ முதலில்‌ கல்லைக்‌. 
கததயாகப்‌ பயன்‌ படுத்‌ திய மூளையின்‌ துணையால்‌ அதற்கு. 
மூன்‌ தன்‌ மூதாதையர்‌ கண்டநியாக பல துன்பங்களை ச்‌ 
துடைக்கக்‌ கற்றுக்‌ கொண்டான்‌. 

முதன்‌ முதலில்‌, அவன்‌ உடை பற்றிக்‌ கவலைகொண் 
டான்‌. மேலே மூடிக்‌ கொள்ள எதுவுமின்றி அதிகக்‌ குளி 
ரால்‌ அவஇப்பட்டான்‌. வடபகுதியில்‌ வாழ்ந்த காட்டு 
எருமை, கரடி மற்ற மிருகங்கள்‌ எல்லாம்‌ கன தத ரோமத்‌. 
தால்‌ தங்களைக்‌ குளிரினின்றுங்‌ காத்துக்‌ கொண்டன. 
மனிதனுக்கு அந்த மா திரி ஆடையில்லை. அவனுடைய 
கோல்‌ மிருதுவாக இருந்ததால்‌ அதிகம்‌ அன்பப்பட்டான்‌., 

இந்தக்‌ குறையை மிக எளிய வழியில்‌ இர்த்துக்‌ 
கொண்டான்‌. அவன்‌. ஒரு. குழிதோண்டி இலை 
தழை, கொடிகளால்‌ அந்தக்‌ குழியை மூடினான்‌. அவனால்‌ 
தோண்டப்பட்ட அந்தக்‌ குழியில்‌ ஒரு கரடி வந்து 
வீழ்ந்தது. அது உணவின்‌ றி வாடும்வரை காத்திருக்து 
பெருங்‌ கற்களால்‌ அதை அடித்துக்‌ கொன்றான்‌. மிகவும்‌ 
கூர்மையான ஒரு கல்லின்‌ துணைகொண்டு கரடியின்‌ முது 
கைக்‌ கிழித்துத்‌ தோலை எடுத்தான்‌, பிறகு அதைச்‌ 
சூரிய வெப்பத்தில்‌ உலரவைக தான்‌. தன்‌ உடலைச்‌ சற்றி 
அதை மூடிக்‌ கொண்டாண்‌, கரடிக்கு வெப்பம்‌ தந்து 
காத்த அம்தத்‌ கோல்‌ அவனுக்கும்‌ வெப்பந்கந்த து; 
- இன்பமளித்தது. . 

அடுத்தபடியாக க்‌ தங்குமிடம்‌ : அநேக மிருகங்கள்‌ 
குகைகளில்‌ தூங்கும்‌ பழக்கத்தைக்‌ கொண்டிருக்‌ கன. 
மிருகத்தைப்‌ பார்‌ தது மனிதனும்‌ காலியான ஒரு குகைக்‌ 
காகத்‌ தேடினான்‌, அங்கு வெளவா லும்‌, மற்றும்‌ பூச்சி 
களும்‌ இரும்‌தன. அதைப்பற்றி ஆரம்பத்தில்‌ அவன்‌ 
கவலைகொள்ளாமல்‌ அவற்றுடன்‌ சேர்ந்து குகையில்‌ 


12 


வாழ்ந்தான்‌. புது இடம்‌ அவனுக்குப்‌ போதிய அளவு 
வெப்பம்‌ அளித்தது. 

அடிக்கடி, இடி இடிக்கும்பொழுது மரங்கள்‌ மின்ன 
லால்‌ தாக்குண்டன. இல சமயங்களில்‌ காடு முழுவதுமே 
இப்பற்றி எரிந்தது. மணிதன அந்தக்‌ காட்டுத்‌ இயைக்‌ 
கண்டான்‌. அவன்‌ காட்டுத்‌ தியின்‌ அருகில்‌ வரும்போது 
அதன்‌ வெப்பம்‌ அவனை க்‌ துரத்தியது, இ வெப்பத்தைக்‌ 
கொடுக்கும்‌ என்பதைக்‌ கண்டான்‌. 

இதுவரை அவன விரோதியாக இருந்த ீ இப்போ து 
அவன நண்பனாக ஆயிற்று. குகைக்குக்‌ கொண்டுவரப்‌ 
பட்ட மரத்தில்‌, எரியும்‌ காட்டிலிருந்து. எடுந் துவந்த 
குச்சியால்‌ இயை உண்டாக்கினான்‌. இதுவரை இல்லா த 
ஆனால்‌, இன்ப மளிககும்‌--வெப்பததைக்‌ கொடுத்தது. 

நீங்கள்‌ சிரிக்கக்கூடும்‌. இவையெல்லாம்‌ மிகவும்‌ எளி 
தாக நமக்குதி கோன்றும்‌. எனெனில்‌, எத்தனையோ 
காலத்திற்கு முன்பு யாரோ ஒருவன்‌ இவைபற்றி 
நினைக்க ததிறம்‌ படைத்திருக்கான்‌. மின்சாரத்தின்‌ உதவி 
யால்‌ வெளிச்சம்‌ தரும்‌ முதல்‌ வீட்டைக்‌ காட்டிலும்‌, பழங்‌ 
கட்டை உண்டாக்கிய வெளிச்சத்தைப்‌ பெற்ற முதற்‌ 
குகை அதிகக்‌ கவன ததை ஈர்த்தது. 

கடைசியாக, மிகவும்‌ புதீதிசாலியான ஒருவன்‌ உண்‌ 
ணுமுன்‌ பச்சைக்கறியைத்‌ இயிலிடும்‌ பழக்கத்தைத்‌ 
தோற்றுவித்‌ததன்மூலம்‌ மனித அறிவிற்கு ஆக்கமளித்‌ . 
தான்‌. இவை எல்லாங்‌ கண்டு குகை மனிதன்‌ நாகரிகத்‌ 
அன்‌ உச்சியை அடைந்ததாக எண்ணினான்‌. 

இக்காலத்தில்‌, அற்புதமான கண்டுபிடிப்பைக்‌ கேட்‌ 
டுப்‌ பெருமையடைகிறோம்‌. '£ மனிதன்‌ இன்னும்‌ என்ன 
கண்டுபிடிக்க இயலும்‌ ?” எனக்‌ கேட்டெறாம்‌. களிப்புடன்‌ 
புன்சிரிப்புக கொள்‌ கிரோம்‌. மிகவும்‌ குறிப்பிடத்‌ தகுந்த 


12. 


காலத்தில்‌ நாம்‌ வாழ்கிறோம்‌. ஈம்‌ விஞ்ஞானிகளும்‌, பொறி 
யியலாரும்‌ தோற்றுவித்த புதுமைகளைப்போல்‌ இனை 
யாரும்‌ செய்ததில்லை, 


நாற்பதாயிரம்‌ ஆண்டுகளுக்குமுன்‌ உலகமேஉறைந்து 
அழிந்துவிடும்‌ நிலையில்‌ இருந்தது. நாகரிகமற்ற காட்டு 
மிராண்டியான குகை மனிதன்‌, தன பழுப்பு விரல்களால்‌, 
குற்றுயிரும்‌ குலை உயிருமாக இருந்த கோழிக்குஞ்சின்‌ 
உடலைக்‌ கூரிய பற்களால்‌ கடித்து, எலும்பையும்‌, ரோமங்‌ 
களையும்‌, தனக்கும்‌ தன்‌ குடும்பத்திற்கும்‌ படுக்கையாக 
இருந்‌,த அதே தரையில்‌ எறிக்கான்‌. இ பச்சைக்‌ கறியைப்‌ 
ப,தமாக்கி உருசியுள்ள உணவாக்கும்‌ என்பதைக்கண்ட தும்‌ 
களிபேருவகை கொண்டான்‌. 


அவனுக்கு உணவாக உதவிய மிருகங்களின்‌ எலும்‌ 
புத்துண்டு, . ஓய்வின்றிப்‌ பறக்கும்‌ சிறிய நாய்களைப்‌ 
போன்ற வெளவால்‌, அலைந்து திரியும்‌ எலி, பூனை இவற்‌ 
றின்‌ நடுவே படுத்துக்கொண்டு “என்ன அற்பு தமான 
காலம்‌” என்று தன்னுடைய நிலையை எண்ணிக்‌ கனவு 
அகண்டிருந்‌ இருப்பான்‌. 

சுற்றியிருற்‌த பாறையின்‌ அமுக்கக்‌்கால்‌ குகை அடிக்‌ 
கடி. விரிவுண்டது, அப்பொழுது மனிதன்‌ தன்னால்‌ 
கொல்லப்பட்ட மிருகத்தின்‌ கதியை அடைகினருன்‌.. 
ஆயிரம்‌ ஆண்டுகளுக்குப்‌ பிறகு மண்வெட்டி, தள்ளு. 
வண்டி. இவற்றுடன்‌ புதைபொருள்‌ ஆராய்ச்சியாளர்‌ 
வருகிறார்‌. அவர்‌ கோண்டிக்‌ துருவிக்‌ சடைசியாக 
பழம்சோகக்‌ கதையைக்‌ கண்டுபிடித்தார்‌. அதன்‌ உதவி 
யால்கான்‌ அவற்றைப்பற்றி கான்‌ உனக்குச்‌ சொல்ல: 
முடிகிறது. 


கற்காலத்தின்‌ முடிவு 


அதிகக்‌ குளிராக இருந்த காலத்தில்‌ மனிதன்‌ தன 
வாழ்விற்காகப்‌ பயங்கரமாகப்‌ போராடினான்‌. புதையுண்‌ 
டிருக்கும்‌ லெ மனிதர்கள்‌, மிருகங்கள்‌ இவற்றின்‌ எலும்பு 
களிலிருந்து அந்த மாதிரி இனமே உலஃலிரும்‌ து அழிந்து 
விட்டது என்பது தெரியவருகிறது. - 


எல்லா இனமும்‌, கிளையும்‌ தவை, பச, பனி இவற்‌ 
ல்‌ ஒழிக்கப்பட்டு விட்டன. முதன்‌ முதலில்‌ குழந்தை 
கள்‌, பிறகு தாய்‌ தந்தையர்‌ இவ்வாறு இறந்தனர்‌. பாது 
காப்பின்றி விடப்பட்ட குகைகளில்‌ குடியேற த்தொடங்்‌ 
கிய காட்டு மிருகங்கள்‌ ெவர்களைக்‌ கொன்றன. 
யபருவநிலையில்‌ மாறுபாடு ஏற்படும்‌ வரை, கடுங்‌ குளிர்‌ 
வாழ்க்கைக்குப்‌ பயனற்றதாக காட்டு மிராண்டிகளை 
ஆப்பிரிக்காவின்‌ ஈடுக்காட்டிற்குள்‌ துரத்தி அங்கேயே 
எப்பொழுதும்‌ இருக்கும்‌ நிலையை ஏற்படுத்தி விட்டது. 


வரலாற்றின்‌ இந்தப்பகுதி மிகவும்‌ கடினமான து. 
ஏன்‌ எனில்‌ நான்‌ குறிக்கவேண்டிய மாற்றங்கள்‌ மிகவும்‌ 
மெதுவாகவும்‌, படிப்படியாகவும்‌ உண்டாயின. 


இயற்கை அன்னை. எப்பொழுதும்‌ அவசரத்தில்‌ 
காரிய மாற்றியதில்லை. தன்‌ எண்ணத்தைப்‌ பூர்த்தி 
செய்துகொள்ள வேண்டிய எல்லா... வசதிகளும்‌ வாய்க்கப்‌ 
பெற்றிராற்கதால்‌, தேவையான மாற்றங்களை நன்கு கவ 
னித்துச்‌ செய்ய அவளால்‌ முடிந்தது. 


15 


பனிப்பாறை பள்ள,க்தாக்குகள’ை மூடி ஐரோப்பாவின்‌ 
பெரும்பாக,தீதைக்‌ . கவரும்‌ பொழுது வரலாற்றுக்கு 
முந்திய மனிதன்‌ சுமார்‌ நான்கு தலைமுறை வாழ்ந்தான்‌, 


அந்தக்‌ கடைசிக்காலம்‌ முப்பகாயிரம்‌ ஆண்டுகட்கு 
மூன்‌ முடிவுற்றது. அந்தக்‌ காலத்திலிருந்து மனிதன்‌ 
கான்‌ வாழ்ந்ததற்கு அடையாளமாக ஆயுதங்கள்‌, படங்‌ 
கள்‌ இவற்றை விட்டுச்‌ சென்‌ நிருக்னெறான்‌, பொது 
வாக, அதிகப்‌ பனிக்காலம்‌, காலங்கடந்த ஒன்றாகக்‌ கர 
தப்பட்ட இலிருந்து வரலாறு ஆசம்பமாகிறது எனக்‌ கற 
லாம்‌. 


முடிவில்லா த வாழ்க்கைப்‌ போராட்டம்‌ உயிரோ 
டிருந்தவர்களுக்கு எத்தனையோ விஷயங்களைக்‌ கற்றுக்‌ 
கொடுத திருக்றெது, 


உருக்கு ஆயுதங்கள்‌ ஈம்நாளில்‌ பயன்‌ படுவ.துபோல 
கல்லும்‌, கட்டையாலான ஆயு கங்களும்‌ ௮இகம்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டன. கரடு முரடாயிருந்‌த கோடரிக்குப்‌ பதில்‌, 
செய்வ தற்குச சரமமான, மிகவும்‌ நோததியான, பளபளப்‌ 
பான கோடரி இருந்து வந்தது. ஆரம்ப காலத்தி 
லிருந்து எந்த மிருகங்களுக்காகப்‌ பயந்து வந்தானோ 
அந்த மிருகங்களை,த்‌ தாக்க இந்தக்‌ கோடரியைப்‌ பயன்‌: 
படுத்தினான்‌. 


காட்டு யானை காணப்படவில்லை, 


பனிக்கரடி துருவப்‌ பிரதேசத்திற்குத்‌ இரும்பி 
விட்டது. 


புலி ஐரோப்பாவை விட்டுச்‌ சென்றது, 
குகைக்‌ கரடி சிறுபிள்காககத்‌ இன்ப இல்லை, 


16 


உயிர்வாழும்‌ பிராணிகளில்‌ உதவியற்றதும்‌ மிகவும்‌ 
பலமற்றதுமான--மனிகனின்‌ மூளை பலத்தால்‌ மற்றப்‌ 
பிராணிகளின்‌ எஜமானனாகும்‌ அளவிற்குப்‌ பயங்கரமான 
அழிவைத்‌ தரக்கூடிய ஆயுதங்களைக்‌ கண்டு பிடித்‌ 
தான்‌. 

இயற்கையை முதன்‌ முதலில்‌ வெற்றி கண்டான்‌. 
ஆனால்‌ அதைத்‌ தொடர்ந்து அநேக வெற்றிகள்‌ வர 
இருந்தன. 


வேட்டையாடுவ தற்கும்‌, மீன்பிடிப்பதற்கும்‌ தவை 
யான எல்லா ஆயுதங்களூடனும்‌ குகை மனிதன்‌ புஇய 
தங்குமிடம்‌ தேடினான்‌. 


ஆற்றின படுகையும்‌,  ஏரிக்கரையும்‌ முறையான 
வாழ்க்கை நடத்துவதற்குத்‌ தகுந்த இடமாக அமைக்‌ 
தன. 


பழைய குகைகள்‌ பாலைவனமாககப்‌ பட்டன. மனித. 


இனம்‌ தண்ணீரைத்‌ தேடி ஈகர்ந்தது. 


இப்பொழுதெல்லாம்‌ மனிதன்‌ கனத்த கோடரியை 
உபயோகிக்கக்‌ கற்றுக்‌ கொண்டான்‌, மரங்களை வெட்டி. 
வீழ்ததுவது மிகவும்‌ கடினமாக த்‌ தோன்றவில்லை. 


எததனையோ காலத்திற்கு முன்பிருந்து பறவைகள்‌ 
குச்சி, புல்‌ முதலியவற்றால்‌ ஈரக்கிலாசனில்‌ வசதியான 
கூடுகட்டிக்‌ கொண்டு வாழ்கின்றன. 


மனிதன்‌ பறவையைப்‌ பின்பற்றினான்‌. அவனும்‌ ஒரு. 
கூடுகட்டி, அதை “வீடு! ஏன்றழைத்தான்‌. ஆசியாவில்‌ 
சில இடங்களைத்‌ தவிர, மிகவும்‌ சிறிதாகவும்‌, வீடுகட்ட 
உதவாதஅுமீாான மரங்களை அவன்‌ உபயோகப்‌ படுத்த 


def 


காடுகளில்‌ கட்டைகளை வெட்டினான்‌. அவற்றைக்‌ 
கால்வாய்‌ த தண்ணீரில்‌ மிதக்கவிட்டு எடுத்‌ துச்சென்றான்‌, 
கட்டைகளின்‌ உச்சியில்‌ மரததாலான பலகையைப்‌ பரப்பி 
அதன்மீது அவன தன்‌ முதல்‌ மரவீட்டைக்‌ கட்டினான்‌. 

பழைய குகையைக்‌ காட்டிலும்‌ ௮து பன்மடங்கு வசஇ 
யுடைய தாயிருந்தது. இந்த வீட்டைக்‌ காட்டு மிருகங்கள்‌ 
உடைத்து உட்புக முடியாது. இருடர்களும்‌ நுழைய 
முடியாது. வேண்டிய அளவிற்கு மீன்களைத்‌ தரும்‌ ஏரி 
வற்றாத வைப்பிடமாக இருந்தது, குகை வீட்டைக்காட்‌ 
டிலும்‌ மரங்களின்‌ மேல்‌ கட்டப்பட்ட வீடு நலம்‌ பயப்பதா 
(பிருந்தது.. அதனால்‌ குழந்தைகள்‌: உரமுள்ளவராக வளர 
வாய்ப்பிருந்தது. இவ்வாறு மக்கள்‌ தொகை மெதுவாக 
வளர்ந்தது. காலத,தின்‌ தொடக்க திலிருந்து காலியாக 
இருந்த பரம்‌த வெளியெல்லாம்‌ மனிதர்கள்‌ வசிக்கத்‌ 
தொடங்னெர்‌. 

இவற்றின்‌ ஈடுவே புதிய கண்டுமிடிப்புக்கள்‌ பெரு 
கின. அவை வாழ்க்கையை வளமாக்கி வசஇபலதத்து, 
அச்ச தையும்‌ அபாய த்தையும்‌ குறைத்‌ தன. 

புதிய கண்டுபிடிப்புக்கள்‌ எல்லாம்‌ பெரும்பாலும்‌: 
மனிதனின்‌ இறமையான மூளையின்‌ உதவியால்‌ அல்ல. 
அவன மிருகங்களைக்‌ “காப்பி' அடித்தான்‌. 

கோடை காலத்தில்‌ அதிகமாகக்‌ கிடைக்கும்‌ பழம்‌, 
கொட்டை முதலிய உணவுப்‌ பொருள்களைக்‌ குளிர்‌ காலத்‌ 
இற்காகச்‌ சேமித்து வைக்கும்‌ எத்தனையோ மிருகங்களைப்‌ 
பற்றி உங்களுக்குத்‌ தெரியுமே! கோட்டம்‌ துறவுகளில்‌ 
உள்ள தங்கள்‌ கூடுகளில்‌ குளிர்‌ காலத்திற்காக உண 
வைச சேகரித்து வைக்கும்‌ அணிலைப்‌ பார்‌! 

அணிலைக்‌ காட்டிலும்‌ எத்தனையோ விதத்தில்‌ குறை 
மதியுடைய ஆதிமனிதனுக்குத்‌ தன்‌ எதிர்கால.த்திற்காக 


ப2 


18 


எப்படிச்‌ சேமித்து வைப்பது என்ப தகெரியாமலிரும்‌ ௧ து. 
தன்‌ பசியா ணும்வரை புத்து எஞ்சியுள்ள, தனக்குத்‌ 
தேவையில்லா ததை அப்படியே கெட்டுப்‌ போகும்படி 
விட்டுவிட்டான்‌. இதன்‌ விளைவாகக்‌ குளிர்‌ காலத்தில்‌ 
உணவில்லாமல்‌ வாடினான்‌. அவன்‌ குழந்தைகளில்‌ 
அநேகம்‌ பசியால்‌ துடி துடித்து, உயிரிழக்‌ தன. 


மிருகங்களைப்‌ பின்பற்றி, அறுவடைக்‌ காலத்தில்‌ 
அதிகமாயிருக்கும்‌ தானிய த்தைச்‌ சேமிக்க மனிதன்‌ ஆரம்‌ 
பித்தான்‌. கோதுமை முதலிய தானியங்கள்‌ ஏராளமாகக்‌ 
கிடைத்தன. 


முதன்‌ முதலில்‌ பானையையும்‌ ௮,தன்‌ உபயோக த்தை 
யும்‌ கண்டுபிடி தத அறிஞன்‌ யார்‌ என்று. நமக்குத்‌ தெரி 
யாது. ஆனால்‌, அவனுக்குச்‌ லெொசெய்து வைத்துப்‌ 
போற்ற வேண்டும்‌, 


அநேகமாக, அடுக்களையில்‌ வேலை பார்க்கும்‌ பெண்‌ 
ஒருத்தி, தன்‌ வேலைகளைக்‌ குறைக்க வழி தேடியிருக்‌ 
இருக்க வேண்டும்‌. சூரிய வெப்பத்தால்‌ களிமண்‌ கடின 
மான பொருளாக ஆவதைப்பார்‌ ததாள்‌ அவள்‌. சிறிது 
களிமண்ணைச்‌ செங்கல்லாக மாற்ற முடிந்தால்‌, கொஞ்சம்‌ 
குவிந்த களிமண்ணும்‌ அதேமாதிரி மாறும்‌ என்பதை 
அறிந்தாள்‌. அந்தச்‌ செங்கல்‌ படிப்படியாகப்‌ பானையாக 
மாறியது. மனித இனம்‌ மறுநாளைக்காக உணவைச்‌ 

சேகரிக்க ௮.து உதவியது. 


என்னுடைய இந்தக்‌ 'கண்டுபிடிப்புக்கள்‌' எல்லாம்‌ 
மிகைப்படக்‌ கூறப்படுபவை என்று நீ நினைத்தால்‌ உண 
வருந்தும்‌ இடத்தில்‌ நீ பார்‌. வெவ்வேறு உருவத்தில்‌ 
உள்ள பாண்டங்களின்‌ உபயோகம்‌ என்ன என்பதை 
யோசித்துப்‌ பார்‌. 


79: 


உனக்கு உணவு ஒரு தட்டில்‌ பரிமாறப்‌ படுறது. 
அ வ்வுணவு. பானையிலிருந்து  பறிமாறப்படுகிற து. 
அவை அஅடுக்களையிலிருக்து சாப்பிடு மிட த்திற்கு ஒரு 
கட்டில்‌ வைத்து எடுத்து வரப்படுவெறன. சைனா 
ஜாடியில்‌ உனக்குப்‌ பால்‌ தரப்படுகிறது. பிறகு 
உன்‌ சேமிப்பு அறைக்குப்‌ போ. (உன்‌ வீட்டில்‌ அந்த 
அறை. இல்லாவிட்டால்‌ பக்கத்திலுள்ள கடையின்‌ 
சேமிப்பு அறைக்குப்‌ போ) நாளைக்கு நமக்குக்‌ தேவை 
யான உணவு, அடுத்த வாரம்‌, அடுத்த ஆண்டு. இவற்‌ 
றிற்குத்‌ தேவைப்படும்‌ சாமான்௧க ளெல்லாம்‌ எப்படிப்‌ 
பதீதிரமாக ஜாடிகளிலும்‌, டப்பாக்களிலும்‌ மற்றப்‌ பாத்தி 
ரங்களிலும்‌ சோதகுது வைக்கப்‌ பட்டிருக்கிறது என்ப 
பதைப்‌ பார்‌. இயற்கை அளித்தவை அல்ல அந்தச்‌ 
சேமிப்புக்‌ கலங்கள்‌. ஆண்டு முழு தும்‌ தனக்குத்‌ 
"தேவையான உணவு கடைக்கும்‌ வரை மனிதன்‌ ' கன்‌ 
சொக்க முயற்சியால்‌ பாபெட்டுக சண்டுபிடி அகவை கான்‌ 
அவைகள்‌. 


கொட்டிகள்‌ எல்லாம்‌ பெரிய பானையைப்‌ போன்‌ 
அவைகளே. அவைகள்‌ இரும்பினால்‌ செய்யப்பட்டுள்ளன. 
சைனாப்பா,ததிரம்‌ போல்‌ இரும்பு £க்ரெம்‌ உடைவ இல்லை. 
-களிமண்ணைக்‌ காட்டிலும்‌ இருக்கம்‌ ௮.இகமாயும்‌ இருக்கி 
றது. அதே போலத்தான்‌ இரும்புக்‌ குழாய்கள்‌, பாம்‌ 
டில்கள்‌, பானைகள்‌, சட்டிகள்‌ எல்லாம்‌. இப்பொழு அ ௮.௧ 
மாகக்‌ கிடைக்கும்‌ பொருள்களைச்‌ சேமித்துவை த்து, வருங்‌ 
கால.தீதில்‌ நமக்கு அளிக்கும்‌ வேலையைச்செய்ய இவைகள்‌ 
பயன்படுகின றன. 
தனக்குத்‌ தேவைப்படும்பொழுது உதவுவதற்காக 
உணவுப்‌ பொருளைக்‌ காப்பாற்ற முடியுமாதலால்‌ மனிதன்‌ 
காய்கறிகளையும்‌, தானியங்களையும்‌ பயிர்செய்து எஞ்சிய 
வருங்காலத்‌ தேவைக்காகச்‌ சேமித்து வைத்தான்‌. ்‌ 


20 


பிற்காலத்தின்‌ கடைசிக்காலத்தில்‌ முதன்‌ முதலாக 
கோதுமை வயலையும்‌, தோட்டத்தையும்‌ மரவிடுகளையும்‌ 
சுற்றியிருக்கக்‌ கண்டோம்‌. அதன்‌ காரணம்‌ இப்பொழுது 
நம்க்குகு தெரிகிறது... மனிதன்‌ அலைந்து இரிவதைவிட்டு 
ஒருகுறிப்பிட்ட இடத.இல்‌ தங்கி, தன்‌ குழந்தைகளை தான்‌ 
இறக்கும்‌. வரை வளர்த்து, அதன்பின்‌ தன்‌ மக்களுக்‌ 
கிடையே அவன்‌. புதைக்கப்பட்டதைதயும்‌ நமக்குத்‌ தெரி 
விக்கிறது. - தாங்கள்‌ வாழ்ந்தவழி விடப்பட்டீருக்‌ ததாலே 
நம்‌ மூதாதையர்கள்‌ காட்டு வாழ்க்கையைக்‌ கைவிட்டிருப்‌ 
பார்கள்‌: என்னு சொல்லலாம்‌, 


ஆனால்‌ அவர்களின்‌ தனிமைககும்‌ ஒரு முடிவு ஏற்பட்‌ 
டது. 


யாருக்கும்‌: தெரியாத. தென்னாட்டிலிருந்து ஒரு பிர 
யாணி, கொக்‌ களிக்கும்‌ கடல்‌, மலைப்பாதைகள்‌ இவற்றைத்‌ 
துணிவுடன்‌. கடந்து மத்திய ஐரோப்பாவில்‌ வாழ்ந்த 
காட்டுமிராண்டிகளிடம்‌ வந்கான்‌. 


அவன்‌ . முதுகில்‌ ஒரு பெரிய சுமையைச்‌ சுமந்து: 
கொண்டிருந்தான்‌. தன்‌ சுமையை இறக்கிப்‌ பொருள்களை 
விரித்தான்‌. கனவிலும்‌ கண்டிராத அந்தப்‌ பொருள்களைக்‌ 
கண்ட அந்த .ஆதிவாகிகள்‌ . அகன்ற கண்களுடன்‌ ஆச்‌ 
சரியமாகப்‌ பார்‌ த்துககொண்டிருக்‌ தார்கள்‌. 

பித்தளைச்‌ சம்மட்டிகள்‌, கோடரிகள்‌, இரும்பினால்‌ 
செய்த ஆயுதங்கள்‌, செம்பினால்‌ செய்த தொப்பிகள்‌, பல 
வித நிறங்களை உடைய அழகான அணிகள்‌ முதலியவற்‌ 
றைப்‌ பார்த்தனர்‌. அதன்‌ பெயர்‌ “கண்ணாடி” என்று 
சொன்னார்கள்‌. ்‌ 

அந்த இரவுடனே கற்காலம்‌ முடிந்துவிட்டது. பல 
அரற்றாண்டுகளாகப்‌ பழக்க த்‌.இிலிருந்த கல்‌, கட்டை, ஆயு 


221 


தங்களைப்‌ புறக்கணி,த்து விட்டு ஒரு பு.திய- நாகரிகம்‌ இம்‌ 
காள்‌ வரை பழக்கதுதிலிருக்கும்‌ 'உலோகத்திந்கு'' அட 
கோலியது. 

இந்தப்‌ புதிய நாகரிகத்தைப்‌ பற்றித்தான்‌ கான: இனி 
மேல்‌ சொல்லப்போகிறேன்‌. இரண்டாயிரம்‌ ஆண்டுக 
ஞக்கு வடகண்டதகை விட்டு விட்டு நாம்‌ எகிப்துக்கும்‌, 
மேற்கு ஆசியாவுக்கும்‌ செல்வோம்‌. 

“இது நேர்மையான து அல்ல. வரலாற்றுக்கு முக்‌ 
இய மனிதனைப்பற்றிச்‌ சொல்வதாக வாக்களித்துவிட்டு, 
சுவையான கட்டத்தில்‌ நிறுத்திவிட்டு, உலகின்‌ மற்றொரு 
பாகததிற்குத்‌ தாவுதெிர்கள்‌. நாங்கள்‌ விரும்பினாலும்‌ 
விரும்பாவிட்டாலும்‌ காங்களும்‌ உங்களுடன்‌ வரத்தான்‌ 
வேண்டும்‌!” என்னு நீங்கள்‌ கூறலாம்‌. 

எனக்கும்‌ தெரியும்‌, அது "நேர்மையான வழி அல்ல 
என்னு. வரலாறு கணித த்தைப்‌ போன்ற தன்று. 

கணக்குப்‌ போடும்‌ பொழுது “௮'" விலிருக்கது, டு 
விற்கும்‌, ஆ” விலிருந்து *இ'க்கும்‌, *இ'மிலிருக்து ஈக 
கும்‌ இப்படியாகக்‌ கணித்துக்‌ கொண்டே செல்லலாம்‌. 
இதற்கு மாறாக வரலாணு 4௮” விலிருந்து ஒள” விற்கும்‌, 
மறுபடியும்‌ *இ'- யிலிருந்து “ஊ” விற்குமாக ஓர்‌ ஒழுங்கிற்‌ 
கும்‌, கட்டுப்பாட்டிற்கும்‌, அடங்காமல்‌ செல்லுகிறது. 

இந்த ஒழுங்னேகஇுற்கு நல்ல காரணங்கள்‌ இருக்கன்‌ 
தன. வரலாறு துல்லியமான விஞ்ஞானம்‌ அல்ல, வர 
லானு கூனும்‌ கதை மனித இனத்தைப்‌ பற்றியது. என்ன 
தான்‌ நாம்‌ மாற்ற முயன்றாலும்‌ பெரும்பாலான மக்கள்‌ 
ஒரு சில கட்டுத்‌ திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க மறுக்‌ 
கின்றனர்‌. 

ஒரே காரியத்தை எந்த இரண்டு மனிதனும்‌ ஒரே 
மாதிரியாகச்‌ செய்‌ தஇல்லை; செய்ய்வும்‌ இயலாது, 


22 


ஒரே முடிவை எந்த இரண்டு மனிதனும்‌ அடைந்தது: 
மில்லை. 

நீ வளர வளர இவை பற்றி உனக்கு நன்றாகத்‌. 
தெரியும்‌. 


சில நூற்றாண்டுகளுக்கு முன்னும்‌ இதே நிலைதான்‌. 
இதற்கு முன்‌ கூறியபடி, ஆதிமனிதன்‌ முன்னேற்றப்‌ 
பாதையில்‌ நடந்துகொண்டிருந்கான்‌. பனி, கடுங்குளிர்‌, 
காட்டு மிருகங்கள்‌ இவற்றினின்றும்‌ கன்னப்‌ பாதுகாகக. 
வெகு சிரமப்பட்டான்‌. அதுவே பெசியகாரியமாக 
இரும்‌தது அவனுக்கு. 

மிகவும்‌ உபயோகமான பல சாமான்களை அவன்‌ 
கண்டு பிடி.தீ தான. 

எப்படியோ, இடீரென்று உலகன்‌ மற்றப்‌ பகுதியி 
லுள்ள மக்கள்‌. இங்கு வந்து குடியேற ஆரம்பித்தனர்‌. 
மிகவும்‌ குறுகிய காலத்தில்‌, அதி வேகத்தில்‌ உலகில்‌: 
அதற்கு முன்‌ யாரும்‌ கண்டிராத ஒரு புதிய உன்ன கமான 
நாகரிகத்தை அடைந்தனர்‌. தங்களைக்‌ காட்டிலும்‌ 
குறைந்த மதிப்புள்ளவர்களுக்கு தாங்கள்‌ கற்றதையெல்‌ 
லாம்‌ கற்பித்தார்கள்‌. இதுபற்றி உங்களுக்கு, இப்பொழுது 
விவரமாகச்‌ சொல்லிவிட்டேன்‌. எடப்தியர்கள்‌, மேற்கு. 
ஆசிய மக்கள்‌ இவர்களைப்பற்றி இனி கூறவேண்டிய து. 
அவசியந்‌ தானே! 


மனித இனம்‌ 


முதற்‌ கொள்கை 


செயலாற்றும்‌ காலம்‌ ஈன்றெடுத்த குழந்தைகள்‌ 
நாம்‌. 'ஆட்டோமோ பைல்ஸ்‌' என்று ஈரம்‌ அழைக்கும்‌ 
அழகான சிறு ஊர்இகளில்‌ ஓரிடத்திலிருந்து மற்றொரு 
இடத்திற்குப்‌ பிரயாணம்‌ செய்கிறோம்‌. ஆயிரம்‌ மைல்‌ 
களுக்கும்‌ அப்பாலுள்ள ௩ம்‌ ஈண்பர்களுடன்‌ பேச விரும்‌ 
பினால்‌, ஒரு குழாய்க்குள்‌ ஹல்லோ? என்று கூறிச்‌ 
சிகாகோவிலுள்ள ஒரு தொலை பே௫யின்‌ எண்‌ கேட்டி 
றோம்‌. இரவு நேரத்தில்‌ அறை  இருட்டாயிருக்கும்‌ 
பொழுது ஒரு பொத்தானை அமுக்கினால்‌ அறை வெளிச்ச 
மாகிறது, மிகவும்‌ குளிராக இருந்தால்‌ மற்றொரு பொத 
கானை அமுக்கினால்‌ மின்‌ அடுப்பின்‌ இதந்‌தரும்‌ வெப்பம்‌ 
படிக்கும்‌ அறையிற்‌ பரவி சூடு கொடுக்கிறது. அதே 
நேரத்தில்‌ கோடையில்‌ அதிக வெப்பமாயிறுக்கும்‌ 
பொழுது இதே மின்‌ கதிர்கள்‌ மின்சார வி௫ரியின்‌ மூலம்‌ 
நமக்குக்‌ குளிர்ச்சியையும்‌ தந்‌ து வசஇியளிக்கிறது. இயற்‌ 
கையின்‌ பல்வேறு இயக்கங்களுக்கும்‌ நாமே எஜமானனாக 
இருக்கிறோம்‌. ஈமக்குப்‌ பணிவான அடிமை மா இரி அவை 
களை ஈமக்காக உழைக்கும்படி. செய்‌ இருக்கிறோம்‌. 

நம்முடைய உன்னதமான சாதனைகளைக்‌ கண்டு 
பொருமை அடையும்பொழுது ஒரே ஒரு விஷயத்தை 
மறந்துவிடாதே. உலகத்தின்‌ ஆதி மனிதர்களால்‌ 
சிரமப்பட்டுக்‌ தோற்றுவிக்கப்பட்ட அறிவின்‌ அடிப்படை 


24 


யில்‌ தான்‌ நாம்‌ இன்று பெருமைகொளளும்‌ நாகரிகத்தைக்‌ 
தோற்றுவிக இருக்கோம்‌. இனிமேல்‌ வர இருக்கும்‌ 
வேடிக்கையான பெயர்களைக்‌ கண்டு பயப்படா இர்கள்‌. 
பாபிலோனியர்கள்‌, எகிப்தியர்கள்‌, சால்டியர்கள்‌, 
சுமேரியர்கள்‌ எல்லாம்‌ மாண்டு மடிந்து போனவர்கள்‌ 
தான்‌. ஆனால்‌ நாம்‌ எழுதும்‌ கடிதங்கள்‌, பேசும்மொழி, 
பாவம்‌, அல்லது உயாக்த கட்டிடம்‌ இவை கட்டுவதற்கு 
முன்‌ நாம்‌ விடுவிக்கவேண்டிய எத்தனையே கணக்குகள்‌, 
சுறாங்கக்கூறின்‌ நம்‌ வாழ்வின்‌ எல்லாத்‌ துறைகளிலும்‌ 
அவர்களின்‌ சாயல்‌ படிந்திருக்கிறது. உலகம்‌ உள்‌ 
எளவும்‌- விண்ணிற்கு வெளியே பூமி சுற்றிக்கொண்டு 
வரும்‌ வரையிலும்‌ நம்‌ பெருமைக்கும்‌ மதிப்புக்கும்‌ தகுதி 
யுள்ளவர்களாக அவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. ்‌ 
... கான்‌ உங்களுக்குக்‌ கூறப்போகும்‌ இந்தப்‌ பழங்கால 
மக்கள்‌, குறிப்பிட்ட மூன்று இடத்தில்‌ வசித்தார்கள்‌. 
நீண்டு பரந்த ஆற்றங்கரைகளிலும்‌, ஆற்றோ த்திலும்‌ 
இரண்டு பிரிவினர்‌ வாழ்ந்தனர்‌. மூன்றாவது பிரிவினர்‌ 
மத்தியதரைக்‌ கடற்கரைப்‌ பிர தசங்களில்‌ வாழ்ந்தனர்‌. 
எகிப்தில்‌ நைல்நதிப்‌ பள்ளத்தாக்கில்‌ தான்‌ பழம்‌ 
பெரும்‌ நாகரிகம்‌ பிறந்து வளர்ந்தது. இரண்டாவதாக, 
மெசபடோமியா என்று அழைக்கப்படும்‌, மேற்கு ஆசியா 
வில்‌ இருபெரு நதிகளுக்கு இடையே உள்ள வளமான 
வெளியில்‌ வளர்ந்தது, நாகரிகம்‌. மூன்றாவது, பொனிசியா்‌ 
களால்‌ அஆகரமிக்கப்பட்ட மத்திய கரைக்‌ கடற்கரைப்‌ 
பிரதேசம்‌. உலகத்தின்‌ ஆதி குடியேற்ற மக்கள்‌ இவர்கள்‌ 
தான்‌. உலகத்தின்‌ ஏனைய பாகத்திற்கு ஒழுக்க ததின 
உயர்விற்கு அதன்‌ கொள்கைகளை ஈந்தவர்‌ இவர்களே. 
நாகரிகத்தின்‌ மூன்றாவது இடம்‌ அதனுடைய பழைய 
பாபிலோனியப்‌ பெயரான சூரி அல்லது சிரியா என்ற 
பெயரால்‌ குறிக்கப்படுகிற து: 


x 


29 


இந்தப்‌ பிரதேசங்களில்‌ வாழ்ந்த மக்களின்‌ வரலாறு 
a ந்தாயிரம்‌. ஆண்டுகளுக்கும்‌ அதிகமாகப்‌ பரவிக்‌ கிடக்‌ 
கின்றது. இது மிகவும்‌ சிக்கலான வரலாறு, இதைப்‌ 
பற்றிய முழுவிபரமும்‌ உங்களுக்குத்‌ தர இயலாது, அவர்‌ 
களடைக்‌த. அனுபவம்‌, வெற்றி முதலியவைகளை ஒன்று 
(சேர்த்துத்‌ தருகிறேன்‌, கதைகளில்‌ வரும்‌ மாயச்‌ சமுக 
காளம்‌-இவை-போன்னு இருக்கும்‌ இந்தக்‌ கதை. 


“இடூயசு பிறப்பதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்‌, 
மத தியதரைக்‌ கடலின்‌ இழைக்கரைப்‌ பிர கேச சைக உரோ 
மானியர்கள்‌ வென்றனர்‌. புதிதாகச்‌. . சேர்க்கப்பட்ட 
இந்தப்‌ பிரதேச,த்‌தில்‌ எகிப்து என்னும்‌ நாடும்‌ ஒன்று. 
நம்‌ வரலாற்றில்‌ முக்கிய அங்கம்‌ வகிக்கும்‌ உரோமானியர்‌ 
கள்‌ செயலாற்றும்‌ வலிபடைத்த இன த்தவர்களாயிருந்‌ த 
னர்‌. பாலங்கள்‌ கட்டி, சாலைகள்‌ அமைத்து நன்றாகப்‌ 
பழக்கிய இறுபடை, அலுவலாளரச்‌ இவர்களைக்‌ கொண்டு 
ஐரோப்பாவின்‌ பெரும்பகு இ, ஆப்பிரிக்காவின்‌ கிழக்குப்‌ 
பகுதி, ஆசியாவின்‌ மேற்குப்பகுதி ஆகியவற்றை ஆண்டு 
வந்தனர்‌. கலையும்‌, விஞ்ஞானமும்‌ அவர்களின்‌ கவ 
னகுைைக்‌ கவர்ந்ததாகது தெரிய வில்லை. குழல்‌ நன்றாக 
வாசிக்கத்‌ தெரிந்தவர்களையோ அல்லது அருவியைப்‌ 
பற்றி அழகான பாட்டியற்றக்‌ கூடியவரையோ, அவர்கள்‌ 
அந்கேகித்தனர்‌. மேலும்‌ சாதாரண மனிதர்களைக்‌ காட்டி 
லும்‌ சிறிது அதிகமாக அறிவு படைத்தவர்கள்‌ என்றே 
எண்ணினர்‌. கமயிற்றின்மேல்‌ நடக்கவும்‌, நாயை அதன 
யின்னங்கால்களில்‌ நிற்கவைககவும்‌ அவர்களுக்குத்‌ கெரி 
யும்‌ என்றும்‌ நம்பினர்‌. இம்மா இரியான செயல்களை த தாங்‌ 
கள்‌ விரும்பாத கிரேக்கர்களுக்கும்‌ ழேத இசை மக்களுக்‌ 
கும்‌ விட்டுவிட்டனர்‌. ஆயிரக்கணக்கான மைல்கள்‌ பரப்‌ 
யுடைய தங்கள்‌ நாட்டை ஆளவே அவர்கள்‌ பொழுகைச்‌ 
செலவழித்தனா. 


26 


எப்‌ தில்‌ முதன்முதலாக நுழைந்த பொழுது, அது 
மிகவும்‌ பழமை வாய்ந்ததாகவே இருந்தது. எகிப்திய 
மக்களின்‌ வரலாறு ஆரம்பித்து ஆறாயிரத்து ஐந்நூறு 
ஆண்டுகளுக்கும்‌ மேலாகிவிட்டது, டைபர்‌ நதியின்‌ 
சதுப்பு நிலக்கள த்தில்‌ நகரம்‌ நிர்மாணிக்கக்‌ கனவு காணா 
பதற்கு வெகு நாட்களுக்கு முன்பே, எகிப்‌ திய மன்னர்‌ ஒரு. 
பரந்த பூமியை ஆண்டு, நாகரிக த.தின்‌ நடு நிலைக்களமாக 
ஆக்கினார்‌. கல்லாலான ஆயுதத்தை வைத்துக்‌ கொண்டு 
உரோமானியர்கள்‌ ஓநாயையும்‌, பன்றியையும்‌ விரட்டிக்‌ 
கொண்டு காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்த காலத்தில்‌ எப்‌ 
இயர்கள்‌ புத்தகங்கள்‌ எழுதிக்‌ கொண்டிருந்தனர்‌. தங்கள்‌ 
குழந்தைகளுக்குக்‌ கணக்குச்‌ சொல்லிக்‌ கொடுத்தும்‌, மிக 
வும்‌ சிக்கலான ஆயுத அறுப்பு முறையைச்‌ செய்து 
கொண்டு மிருக தனர்‌: இவ்வளவு பெரிய முன்னேற்றத்‌ 
துக்குக்‌ காரணம்‌ அவர்கள்‌ கண்டுபிடித்த மிக அதிசய 
மான ஒன்றுதான்‌. தாங்கள்‌ பேசும்‌ பேச்சையும்‌, தங்கள்‌ 
எண்ண த்தையும்‌ தங்கள்‌ குழந்தைகளுக்கும்‌, பின்‌ வருப: 
வர்களுக்கும்‌ உபயோகப்படும்‌ வழியில்‌ காப்பாற்றிவைக்கஃ. 
கற்றுக்‌ கொண்டனர்‌. 

இதைத்தான “எழுத்துக்‌ கலை' என்கிறோம்‌, “எழுத 
துடன்‌' ௩ம்‌ பழக்கம்‌ அதிகமாகி விட்ட காரணத்தால்‌, புத 
தகங்கள்‌ நாளிதழ்சள்‌ கதைகள்‌ இல்லாமல்‌ எப்படி மக 
கள்‌ வாழ்ந்தனர்‌ என்று நம்மால்‌ புரிந்து. கொள்ள முடிவ 
இல்லை. ஆனால்‌ அவர்கள்‌ வாழ்ந்தனர்‌. எண்ணங்களை 
எழுத்து வடிவாக்க முடியாத தின்‌ விளைவுதான்‌ இந்தப்‌ 
பூமியில்‌ அம"ேக ஆண்டுகள்‌ வாழ்ந்தும்‌ முன்னேற்றம்‌ 
ஆமை வேகத்தில்‌ இருந்தது, பூனைகளும்‌ நாய்களும்‌ தங்‌ 
கள்‌ குட்டிகளுக்கு அன்னியரைக்கண்டு குரை தீதல்‌, மர த 
இல்‌ எணுதல்‌ போன்ற சில சின்ன விஷயங்களைக்‌ கற்றுக்‌ 
கொடுப்பதில்லை, அதற்கு முடியா த காரணத்தால்‌. எழுத்‌ 


27 


அறிவு அற்ற தங்கள்‌ மூதாதையரின்‌ அனுபவ,த்தைக்கூற 
வும்‌, காப்பாற்றவும்‌ வழியில்லா, த ஆதிமனிதன்‌ பூனைகளை 
யும்‌ நாய்களையும்‌ போலவே வாழ்ந்தான்‌. 


இவைகள்‌ எல்லாம்‌ மிகவும்‌ வேடிக்கையாகக்‌ கான்று: 
கிற தல்லவா? சின்ன விஷய கதைப்‌ பற்றி ஏன்‌ இவ்வளவு- 
பெரிது பண்ணுகிடரறாம்‌? நீ கடிதம்‌ எழுதும்‌ பொழுது 
என்ன நேருகிறது என்று எப்போதாவது நீ சந்தித்த. 
துண்டா? 


மலையில்‌ சுற்றும்பொழுது நீ ஒரு மானைக்காண்பதா£ 
வைத்துக்‌ கொள்வோம்‌.  ஈகரத்திலிறாக்கும்‌ உன்‌ 
தந்தைக்கு இதைத்‌ தெரிவிக்க உனக்கு விருப்பம்‌, நீ 
என்ன செய்வாய்‌? ஒரு துண்டுக்‌ கடுதாசியில்‌ புள்ளிகளை 
யும்‌ கோகெனையும்‌, எழுதி உரையின்‌ மீதும்‌ சில கோடு 
களையும்‌ புள்ளிகளையும்‌ எழுதி இரண்டணா தபால்‌ பில்லை: 
யுடன்‌ தபால்‌. பெட்டியில்‌ கொண்டுபோய்‌ போடுகிறாய்‌. 
உண்மையாகவே நீ செய்தது என்ன? பேசும்‌ வார்த்தை 
களை அநேக புள்ளிகளாகவும்‌, வளைவுகளாகவும்‌ மாற்றி 
யிருக்கிறாய்‌. தபால்காரனும்‌, உன்‌ அப்பாவும்‌, அந்த 
வளைவுகளையும்‌ புள்ளிகளையும்‌ பேசும்‌ எழுத்தாக மாற்ற: 
முடியும்‌ என்பது உனக்கு எப்படித்‌ தெரியும்‌? 


பேசும்‌ வார்த்தையை ஒரு குறிப்பிட்ட வரிவடிவகத்‌. 
தில்‌ (எல்லோருக்கும்‌ புரியும்படியாக) எழுத உனக்கு. 
ஒருவர்‌ சொல்லிக்‌ கொடுத்திருக்றோர்‌. 


சில எழுத்துக்களை எடுத்துக்‌ கொண்டு இந்த. 
முறையை ஒப்பு கோக்கிப்பார்‌. தொண்டையிலிரும்‌ து 
ஒலி வெளிவருகிறது. நாம்‌ “ஜி: என்ற எழுத்கை எழுது 
கிறோம்‌. மூடிய பற்களுக்கு இடையே காற்றுப்‌ புக விடு 
இடரும்‌, எஸ்‌” என்று எழுதுகிறோம்‌. வாயை அகலக்‌ . 


28 


இறந்து நீராவி வண்டிபோல ஒலியை உண்டரக்குகிறோம்‌. 
அந்‌ த ஒலி ஹெச்‌” என்று விரிவாக்கப்படுகிறது. 

இதைக்‌ கண்டுபிடிக்க நூறாயிரக்‌ கணக்கான ஆண்டு 
கள்‌. தேவைப்பட்டன மணித இனத்திற்கு, இதன்‌ 
பெருமை எகிப்தியர்களுக்கே உரியது, இந்தப்‌ புத்த 
கத்தை அச்சிட உதவிய இதே எழுத்துக்களை அவர்கள்‌ 
உபயோகிக்கவில்லை. அவர்களுக்கே உரித்தான ஒரு 
முறையைக்‌ கையாண்டனர்‌. ௩ம்‌ முறையைக்‌ காட்டிலும்‌ 
மிகவும்‌ அழகானது. ஆனால்‌ எளிதானதல்ல. வீடு, 
தோட்டம்‌ இவற்றைச்‌ சுற்றிலும்‌ உள்ள பல்வேறு 
“பொருள்களின்‌ உருவங்கள்‌, வடிவங்கள்‌ கத்தி, ஏர்‌, 
பறவை, பானை, சட்டி இவைகளால்‌ ஆன மொழியாக 
இருந்தது. அவர்களின்‌ எழுத்தான இந்தச்‌ சிறு உரு 
வங்களை கோயில்களின்‌ சுவர்களில்‌ சுரண்டியும்‌, வர்ண 
ணம்‌ இட்டும்‌ வை த்திருக்தனா்‌. மற்றும்‌ மறைந்த மன்‌ 
ர்களின்‌ கல்லறையிலும்‌, பாப்பரைஸ்‌* மரத்தின்‌ 
உலாந்த சருகுகளிலும்‌ இவைகள்‌ வரையப்பட்டிரும்‌ தன 

இந்தப்‌ பரந்த புத்தகசாலையில்‌ நுழைந்த உரோமானி 
யர்கள்‌ உற்சாகத்கையேோ உணர்ச்சயையோ காட்ட 
வில்லை. அவர்களுக்கு என த தனியான எழுதும்‌ முறை 
ஒன்றை வைதக்திருக்கார்கள்‌. அதுவே மற்ற எல்லாவற்‌ 
இறைக்‌ காட்டிலும்‌ மேலானது என எண்ணினர்‌. 

உரோமானியர்கள்‌ கிரேக்கர்களிடமிருந்து எழுத்தைக்‌ 
கற்றுக்‌ கொண்டனர்‌. ஆனால்‌, அந்தக்‌ கிரேக்கர்கள்‌ 
முறையே போனிசியாகளிடமிருந்தும்‌, அவர்கள்‌ எப்டி 
யரிடமிரும்‌தம்‌ கடன்‌ வாங்கினர்‌ என்பது உரோமர்களுக்‌ 
குத தெரியாது. இதைப்பற்றி அவர்களுக்குத்‌ தெரி 
யாது, கவலைப்படவும்‌ இல்லை, அவர்கள்‌ பள்ளிகளில்‌ 
டா இறிிதர்துதான்‌ “பேப்பர! என்ற பெயர்‌ வழங்கலா 
யிற்று. 


்‌ 29 


உரோமானிய எழுத்துக்களையே தனிப்‌ பாடமாகப்‌ போது: 
தனர்‌. உரோமானியக்‌ குழந்தைகளுக்கு . உகந்ததாகத்‌ 
கோன்றிய அதே எழுத்தை மற்றவர்களுக்கும்‌ கற்பிக்கப்‌ 
பட்டு வந்தது. உரோமானிய ஆட்சியாளர்களின்‌ புறக்‌ 
கணிப்பையும்‌, எதிர்ப்பையும்‌ ௮.இக நாள்‌ சமாளிக்க முடிய: 
வில்லை. எகிப்திய மொழியால்‌ நாளடைவில்‌ அது மறக்‌ 
கப்‌ பட்டு விட்டது. இறந்த காலத்துப்‌ பொருள்களாக 
விட்ட எத்தனையோ இந்திய இனத்து பம டை வரன்‌ 
மறைந்‌ கொழிந்தது. 


உரோமானியர்களுக்குப்‌ பிறகு ஆட்சிக்கு வந்த அரா 
பியர்களும்‌, அருக்கியர்களும்‌ அவர்களின்‌ தனிப்புத்தக 
மான *கொரானுக்கு' ஒத்துவராத எல்லா எழுத்துக்களை: 
யும்‌ வெறுத்து ஒதுக்கினர்‌. கடைசியாகப்‌ பஇனாரும்‌ நூற்‌ 
ருண்டின்‌ மத்தியில்‌ எ௫ப்‌இற்கு வந்த ஒருசில மேல்‌ நாட்‌ 
டார்கள்‌ விரோதமான தந்தப்‌ படங்களில்‌, சிறிது அச்‌ 
கரை காட்டினர்‌. அந்தப்‌ படங்களுக்கு விளக்கம்‌ தர 
அங்கு யாரும்‌ இல்லை. இந்த ஐரோப்பியர்களும்‌ அவர்‌ 
களுக்கு முன்‌ இருந்த ரோமானியர்கள்‌, அருக்கயர்களைப்‌: 
போலவே இருந்தனர்‌, 


பதினெட்டாம்‌ நூற்றாண்டின்‌ கடைசிப்‌ பாகத்தில்‌ 
போனாபார்ட்‌ என்ற பிரஞ்சு,த்‌ தளகர்‌த்தர்‌ எபெதுக்கு. 
வந்தார்‌. பழம்‌ வரலாறு படிப்பதற்காக அவர்‌ அங்குச்‌ 
செல்லவில்லை. ' இந்தியாவிலுள்ள பிரிட்டானி௰ குடியேற்‌ 
றப்‌ பகுதிகளைப்‌ படையெடுப்பதற்காக எடூப்‌இலிருந்து. 
ஆரம்பிக்க அவர்‌ நினைத்தார்‌. படையெடுப்பு நடக்க 
வில்லை, ஆனால்‌ எகிப்தின்‌ எழுத்தைச்‌ சுற்றியிருந்த. 
சிக்கலை நீக்கப்‌ பெரிதும்‌ உதவியது, 
.... மெப்போலியன்‌ போனாபார்டின்‌ வீரர்களில்‌ பிரெளஸ்‌ 
ஸர்டு என்ற வாலிபன்‌ ஒருவன்‌ இருக்கான்‌. ரோசாட்டா 


30 


ந.தி என்றழைக்கப்படும்‌ நைல்நதியின்‌ மேலை வாயிலி 
லுள்ள செயின்ட்‌ ஜுலியன்‌ என்ற கோட்டையில்‌ தங்கி 
இருந்தான்‌. மைல்நதியின &ழ்ப்‌ பகுதியில்‌ உள்ள பாழ 
டைந்த வெளிகளில்‌ சுறுறித்இரிவதைப்‌ பெரிதும்‌ விரும்‌ 
பினான்‌ பிரெளஸ்ஸர்ட்‌. ஒருகாள்‌ அவன்‌ கண்டெடுத்த 
கல்‌ ஒன்று அவருக்குப்‌ புரியாத புதிராக இருக்குது. 
அம்‌.த இடத்தைச்‌ சுற்றிலும்‌ இருந்ததுபோல்‌ அந்தக்‌ 
கல்லின்மேலும்‌ படங்கள்‌ வரையப்பட்டிரும்‌தன,' இது 
வரை கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்களிலிருக்து முற்றிலும்‌ 
மாறுபட்டதாக இருக்கது இந்தக்‌ கருப்புக்கல்‌, அந்தக்‌ 
கல்லில்‌ மூன்று எழுத்துக்கள்‌ இருந்தன. அவற்றில்‌ 
ஒன்று கிரேக்க மொழியில்‌ உள்ள “என்ன இன்பம்‌' என்ற 
எழுத்து, 


கிரேக்கமொழி அவனுக்குத்‌ தெரியும்‌. எகிப்தில்‌ 
கிரேக்கமொழியும்‌ கலந்திருப்பது நிச்சயமாய்‌ க தெரிகிறது. 
இதிலிருந்து மொழிக்கு விளக்கம்‌ தருவது ஓரளவுக்கு 
இயலும்‌ என்ற நிலை பிறந்தது. ஆனால்‌ இந்த விளக்கம்‌ 
பெருவ தற்கு முப்பது ஆண்டுகளுக்கு ௮.திகமான கடின 
உழைப்பு தேவைப்பட்டது. ரகசியக்கதவு இறக்கப்‌ 
பட்டது. எகிப்தின்‌ பழம்‌ பெரும்‌ கலைக்கருவூலம்‌ கன்‌ 
ரகசியங்களை வெளியாக்றெறு. எூப்இய மொழியைக்‌ 
கண்டுபிடிக்கக்‌ தன்‌: உயிரைக்‌ கொடுத்த உததமனின்‌ 
பெயர்‌ ஜீன்‌ பிராங்கோ சேம்பலின்‌. அவனுக்கு ஒரு 
தமையன்‌ இருந்தான்‌. அவனும்‌ ஒரு அறிஞன்‌. ஆகை 
யால்‌ அவனைக்‌ குறிக்கும்பொழுது சேம்பலின்‌ ஜுனியர்‌ 
என்றே அழைப்பர்‌, பிரஞ்சுப்புாட்டு ஈடந்தபொழுது 
சேம்பலின்‌ சிறு குழம்தையாக இருந்ததால்‌ போனாபார்‌ 
ஆன்‌ படையில்‌ சேருவ தினின்‌ பும்‌ தப்பினான்‌. ன்நாட்டு 
மக்கள்‌ வெற்றிமேல்‌ வெற்றி அடைந்து கொண்டிருக்கும்‌ 
'பொழுது சேம்பலின்‌ எகிப்தின்‌ புராதன கிறித்துவ 


31 


மக்களின்‌ காப்ட்ஸ்‌' மொழியைக்‌ கற்றுக்‌ கொண்‌ 


ருந்தான்‌. 


பத்தொன்பதாம்‌ வயதில்‌ பிரெஞ்சுப்‌ பல்கலைக்‌ 


கழகத்தில்‌ வரலாற்றாசிரியராகப்‌ பணியேற்றான்‌. எப்‌ 


இன்‌ பழம்‌ மொழியான படங்களை மொழிபெயர்க்கும்‌ 
வேலையைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ ஆரம்பித்தான்‌. நைல்‌ 
ஈயின்‌ வாயிலில்‌ பிரெளஸ்ஸர்ட்‌ கண்டெடுத்த ரொஸட்‌ 


டாக்‌ கருங்கல்‌ இதற்குப்‌ பெரிதும்‌ பயன்பட்டது, இந்த 


மூலக்கல்‌ இன்னும்‌ எகிப்தில்‌ இருக்கறது. நெருக்கடி 
யான சூழ்நிலையில்‌ நெப்போலியன்‌ நாட்டைவிட்டு வெளி 
யேற வேண்டியிருந்தது. அவன்‌. அந்குக்‌ கல்லை 
அங்கேயே விட்டுவிட்டான்‌. பிறகு ஆயிரத்து எண்‌ 
ணூந்று ஓராம்‌ ஆண்டில்‌ ஆங்கிலேயர்கள்‌ அலெக்‌ 


ஸாண்டிரியாவைக்‌ கைப்பற்றிய பொழுது அக்தக்‌ கல்லைக்‌ 


கண்டுபிடித்து லண்டனுக்கு எடுத்துச்‌ சென்றனர்‌. 
இன்றைக்கும்கூட நீங்கள்‌ இந்தக்‌ கல்லைப்‌ பிரிட்டனின்‌ 
கண்காட்டு சாலையில்‌ காணலாம்‌. எப்படியோ இந்த 
வடிவங்களின்‌ கல்‌ எடுக்கப்பட்டு பிரஞ்டில்‌ அம்௩கல்‌ 
சேம்பலியனால்‌ உபயோகிக்கப்பட்‌ டிருக்கிறது. அக்கல்‌ 
லின்‌ கிரேக்கச்‌ சொல்‌ நன்றாகத்‌ தெரிகிறது. ஐந்தாம்‌ 
டாலமியைப்‌ பற்றியும்‌, அவன்‌ மனைவி கிளியோ 


யாத்ராவைப்‌ பற்றியும்‌ கூறுகிறது. ஷேக்ஸ்பியர்‌ எழுதிய 


கிளியோபா கீராவின்‌ பாட்டி.கான்‌ இவள்‌. கல்லின்‌ மற்ற 
இரண்டு வடிவங்களும்‌ விளங்குபவையா௯ இல்லை. 
அவற்றில்‌ ஒன்று எகிப்தின்‌ பழம்பெரும்‌ மொழியில்‌ 
இருந்தது. இதற்கு ஹைரோகிளிபிக்ஸ்‌ (Hierogliphics) 
என்னு பெயர்‌. ஹைரோகிளிபிக்ஸ்‌ என்பது கிரேக்க 
மொழியில்‌ புனிதச்‌ செருக்கல்‌ அல்லது வரைதல்‌ எனப்‌ 
பொருள்படும்‌. வரைவின்‌ கோக்க த்தையும்‌ வரையப்‌ 
பட்டதின காரியத்தையும்‌ விளக்கும்‌ ஈல்ல பெயராக 


32 


இருக்கிறது. இந்தக்‌ கலையைக்‌ கண்டுபிடித்த மதகுருக்‌ 
கள்‌ பேச்சைக்‌ காப்பாற்றி வைக்கும்‌ இந்தப்‌ புதியவழியை 
சாதாரண மக்கள்‌ அறிந்துகொள்வது விரும்பவில்லை. 
எழுஅவகை ஒரு புனிதத்‌ கொழிலாக ஆக்கினர்‌. 


எழுதுவதை மர்மமான தொழிலாக ஆக்கி ௮௮ 
புனிதமான அ, சாதாரண மக்கள்‌ பொதுக்‌ காரியமான” 
வியாபாரம்‌, தொழில்‌ முதலியவற்றிற்கு அதைப்‌ பயன்‌ 
படுத்தக்கூடாது என்றும்‌ தடுத்தனர்‌. தங்களுக்கு: 
தேவையான எல்லாப்‌ பொருள்களையும்‌ தங்கள்‌ நிலத்‌: 
திலையே பயிராக வாழும்‌ உழவர்கள்‌ நாட்டில்‌ பெருவாரி” 
யாக இருக்கும்வரை எழுதும்‌ தொழில்‌ புனிதமான து: 
என்றுகூறி வெற்றிகரமாக ஏமாற்ற முடிந்தது. காளடை 
வில்‌ எகிப்தில்‌ வியாபாரம்‌ பெருகியது. வியாபாரிகள்‌: 
வெரும்‌ வார்‌ தீதைகணுக்குப்‌ பதிலாக வர்த்தகப்‌ போக்கு 
வரகீஇக்கு வேறு சாதனம்‌ தேடியலைந் தனர்‌. ஆகை 
யால்‌ இந்த வியாபாரிகள்‌ துணிவுடன்‌ மதகுருக்கள்‌ பின்‌: 
பற்றி வந்த அந்த வரி வடிவங்களை தங்களுக்குச்‌ சாதக: 
மாக ஏனி தான முறையில்‌ ஆக்கக்கொண்டனர்‌. அதன்‌ 
பிறகு தங்கள்‌ வியாபார விஷயங்களை “பழக்கப்பட்ட 
மொழி” என்றழைக்கப்பட்ட புது வடிவங்களில்‌ எழுது 
வந்தனர்‌. இதையே இரக்க மொழியில்‌ “மிடமோடிக்‌ 
மொழி: என்று நாம்‌. குறிகடி௫றோம்‌. புனிதமான தும்‌,. 
பழக்கமான தமான மொழியில்‌ சரக்க மொழியிலிரும்‌ து 
மொழி பெயர்க்கப்‌ பட்டவைகள்‌ அந்த ரோசட்டா கல்லில்‌: 
இருந்தன. சேம்பலியன்‌ தன்‌ கவனத்தை இம்த மொழி 
பெயர்ப்பின்மேல்‌ செலுத்தி ஆராய்ந்து வந்தான்‌. தனக்‌. 
குக்‌ கிடைத்த ஓவ்வொரு எ௫ப்திய வடிவங்களையும்‌ 
ஒன்னு சோத்து ரோசட்டா கல்லுடன்‌ ஒப்பிட்டுப்‌ படித்‌: 
தான்‌. இருபதாண்டு பொறுமையான உழைப்பின்‌ 
பயனாய்‌ பதினான்கு வடிவங்களின்‌ அர்த்தத்தைப்‌ புரிந்து: 


ல 
மு 


கொள்ள முடிந்தது. அதாவது ஓவ்வொரு வடிவ த்தை 
வம்‌ புரிந்துகொள்வதற்கு ஓர்‌: ஆண்டுக்கு மேலாக 
உழைத்தான்‌. கடைசியாக  எகிப்துக்குச்‌. சென்று 
ஆமி த்து எண்ணூற்று : இருபத்தி. மூன்றாம்‌. ஆண்டு 
(1828) பழைய மொழி என்னும்‌ பொருள்ப.ற்நிய விஞ்ஞான 
நூல்‌ ஒன்றை" வெளியிட்டான்‌: சிறுவனாக : இருந்த 
பொழுதிலிருந்ேச தான கொண்டா. கொள்கைக்காக 
உழைத்த அவண்‌ ௮இக உழைப்பின்‌ காரணமாக ஒன்பது 
ஆண்டுகளுக்குப்‌ பிறகு: இறந்‌ கான்‌. 

ப ஆனால்‌, அவன்‌ புகழ்‌ அவனுக்குப்‌ பிறகும்‌ வாழ்ந்து 
வருகிறது. . மற்றவர்கள்‌ ..அவன்‌ . விட்டுச்சென்ற வேலை 
யைத்‌ தொடர்ந்‌ தனர்‌. இன்று நாம்‌ செய்திக்‌ தாள்களின்‌ 
அச்சிட்ட. பக்கங்களைப்‌ படிப்பது. போல்‌, ஏப்‌. இய 
ஆராய்ச்சியாளர்கள்‌ அதன்‌ பழம்பெரும்‌ மொழியைப்‌ 
யடிககின றன... 


.. இருபது ஆண்டில்‌, பதினான்கு வரிவடிவ த்தின்‌ விளக்‌ 
அ கண்டது, மிகவும்‌ மந்தமான வேலையாகவே கோன்‌ 
அம்‌. ஆனால்‌, சேம்பலியன்‌ பட்ட துன்பங்கள்‌ பல. அவற்‌ 
றைக்‌ கேட்டால்‌ அவன்‌ துணிவைப்‌, போற்றிப்‌ புகழத்‌ 
தோன்றும்‌ உங்களுக்கு. எ௫ப்இன்‌ ஆதிவாசிகள்‌ எளி 
கான அடையாளங்களைக்‌ கொண்ட மொழியை உபயோ 
கிக்க வில்லை, அந்த - எல்லையைத்‌ தாண்டி விட்டனர்‌. 
அடையாளமொழி என்ன என்று உங்களுக்குத்‌ தெரி 
யும்‌, ஒவ்வொரு இந்.இயஃ்‌ கதையிலும்‌ சிறு படங்களைக்‌ 
கொண்டு எழுதப்பட்ட கடிதத்தைப்‌ பற்றி ஒரு அத்தியா 
யம்‌. இருக்கும்‌. : சாரணச்‌ புவர்களுக்‌ கெல்லாம்‌ அடை 
யாள மொழி நன்றாகத்‌ தெரியும்‌, ஒரு பையன தன்னு 
டைய வாழ்வில்‌ எருமை மேய்ப்பவனாகவோ அல்லது 

ப-.3 


34 


இந்திய வீரனாகவோ இருக்கும்பொழுது தனக்கென ஒரு 
அடையாள மொழியைக்‌ கொண்டிருக்தான்‌. ஆனால்‌ 
எகிப்தியர்‌ இதிலிருந்து மாறுபட்டிருக்‌ தனர்‌. லெ படங்‌ 
களின்‌ உதவியால்‌ நான்‌ விளக்குகிறேன்‌. கீ சேம்பலியனாக 
இருப்பதாகக்‌ கொள்வோம்‌. றைல்‌ நதிக்கரையில்‌ 
வாழ்க்‌, த ஒரு குடியானவனின்‌ கதையைச்‌ சொல்லும்‌ 
பாப்பரைஸ்‌ ஏட்டைப்‌ படிக்துக்‌ கொண்டிருக்கிறாய்‌.. ரம்‌ 
பத்துடன்‌ கூடிய மனிதனின்‌ படத்தைப்‌ பார்க்கிறாய்‌. 
குடியானவன்‌ ஒரு மரத்தை வெட்டினான்‌ என்று கூறு 
இறாய்‌. பெரும்பாலும்‌ நீ யூகித்தது சரியே. அடுத்த 
படியாகப்‌ பழைய மொழியின்‌ மற்றொரு பக்கத்தை எடுக்‌ 
றொய்‌. எண்பத்திரண்டு ஆண்டு வாழ்ந்த ஓர்‌ அரசியின்‌ 
கதையைக்‌ கூறுகிறது, அந்த ஏடு. அந்த ஏட்டின்‌ 
மத்தியில்‌ முன்‌ கண்ட அதே படம்‌ தென்படுகிறது. இது 
ஒரு புதிராக இருக்கறது. அரசிகள்‌ மரம்‌ வெட்டுவ 
இல்லை. தங்களுக்காக மற்றவர்களைச்‌ செய்யும்படி விட்டு 
விடுவார்கள்‌. உடல்‌ வலிமைக்காக இளையராணி வேண்டு 
மானால்‌ கட்டையை அனுக்கலாம்‌. ஆனால்‌ எண்பத்தி 
ரண்டு வயது இழராணி பூனைக்குட்டி நூற்பு இயந்திரம்‌ 
இவற்றுடன்‌ தன்வீட்டில்‌ தங்குவாள்‌. இருந்தும்‌ இந்தப்‌ 
படம்‌ அங்கே இருக்கிறது. இதை வரைந்த மதகுரு ஒரு 
குறிப்பிட்ட காரியத்திற்காகவே இதைச்‌ செய்‌ இருக்க 
வேண்டும்‌. ன 

அவர்‌ என்ன நினைத்திறாக்கக்‌ கூடும்‌. இந்தப்‌ 
புதிரைத்தான்‌ அவன்‌ கடைசியாக விடுவித்தான்‌. 
(Phonetic writing) ஒலி எழுத்து' என்று நாம்‌ குறிப்‌ 
பிடுவதை முதன்‌ முதல்‌ உபயோகித தவர்கள்‌ எஇப்‌.இயர்‌ 
கள்‌ என்பதைக்‌ கண்டுபிடி த.கான்‌. 

திட்டவட்டமான எண்ணத்தை வெளிப்படுத்தும்‌ 
மற்ற வார்‌. த்தைகளைப்‌: போலவே ((ஒPhonetic) போனடி.ச்‌ 


பி 


என்ற வார்த்தையும்‌ கிரேக்க. மூலத்கைச்‌ கொண்டது, 
பேச்சின்‌ ஒலிமுறைநூல்‌ என்ற கருத்தைக்‌ கொண்டது. 
கிரேக்கமொழியில்‌ போன்‌ (Phone) என்பது குரலைக்‌ 
குறிக்கும்‌. நம்‌ குரலைத்‌ கொலை தூரததிற்குச்‌ சுமந்து செல்‌ 
லும்‌ இயந்‌திரமான “மெலி போன்‌” என்ப திலும்‌ போண்‌ 
{Phone) என்பது கிரேக்க மொழியே. 


பண்டைய எகிப்துமொழி ஒலி எழுத்து முறையை 
உடையது. குகை மனிதன்‌ கன்‌ குகைகளின்‌ சுவர்களில்‌ 
காட்டு மிருகங்களின்‌ படங்களை வரைந்து அடையாள 
மிமொழியுடன்‌ வாழ்ந்த இலிருந்‌ து வளர்ந்தது. 


வயதான அரசியின்‌ கதையின்‌ நடுவில்‌ வந்த, "ரம்ப 
துடன்‌ கூடிய மனிதனிடம்‌ கவனத்தைத்‌ இருப்புவோம்‌. 
சம்பத்துடன்‌ அவன்‌ நிச்சயமாக ஏதோ ஒரு காரியத்துத்‌ 
காகத்‌ தான்‌ இருக்கிறான்‌. “9 என்பது தச்சன்‌ சை 
யில்‌ நாம்‌ காணும்‌ ஒரு ஆயு கம்‌) அல்லது *40-866' எண்‌ 
யதின்‌ வினைச்சொல்‌: எத்தனையோ நாரற்றாண்டுகளாக 
இக்க வார்‌ தமைக்கு இத பொருள்‌ கற்பிக்கப்பட்டு. வக்‌ 
ருக்கிறது. முதன்‌ முதலில்‌ ௮து ரம்பத்துடன்‌ கூடிய 
ஒரு மனிதனைக்‌ குறித்தது. அதன்‌ பிறகு தற்கால 
அஎழமுததிககளான எஸ்‌ (8) ஏ (௨) டபில்யு ற) என்றவை 
ஏற்படுதீதும்‌ ஒலியைக்‌ குறித்தன. கடைசியில்‌ தச்சுத்‌ 
தொழிலைக்‌ குறிக்கும்‌ பொருள்‌ மறைந்து, வடிவம்‌ பார்ப்‌ 
யதற்கு' என்ற வார்‌ கதையின்‌ இறந்த காலத்தைக்‌ குறிக்‌ 
கும்‌ 'பார்த்தேன்‌' என்ற பொருள்பட வழங்றை று. 

பக்கத்திலுள்ள ஆங்கில மொழியின்‌ ஒரு வரியைப்‌ 
பண்டை எகிப்திய வடிவங்களில்‌ ஆக்கி நான்‌ விளக்கு 
கிறேன்‌. ஈம்‌ முகத்தில்‌ பார்ப்ப தற்கு உதவியா யிருக்கும்‌ 
இரண்டு கண்களையோ அல்லது எழுதுகின்‌ றவருடை 
வோ, பேசு ன்‌ றவருடையவோ *நான்‌' என்ற தன்னிலே 


36 


ஆக்‌ குறிக்கும்‌ படம்‌: ஒன்று. இரண்டாவது தெனைன்‌ 
8சர்த்து.வைத்து நரம்‌ பிடிக்கச்‌. செல்லுகையில்‌ கையில்‌: 
தொட்டும்‌ ஒரு. பூச்சியையோ அல்லது: *இருப்பதற்கு” 
என்ற வினைச்சொல்லின்‌ மற்றொரு பொருள்படும்‌ “இருந்த்‌ 
என்னும்‌ பொருள்‌ தரும்‌. *வருவதற்கு', “வைத்‌ தருக்க” 
என்ற வினைச்சொற்களின்‌ முதற்பாக த்தையும்‌ ௮து குறிக்‌. 
அலரம்‌. ஆனால்‌, இந்தப்பட தீதில்‌ தேனீயுடன லீவ்‌ (Leave): 
அல்லது (Leaf) என்ற வார்‌ ததைகளின ஒலியைக்‌ குறிக்‌ 
கும்‌ வடிவமான இலையும்‌ காணப்படுகிறது. இந்த இரண்டு 
அவங்களின்‌ ஒலியை ஒன்று சேர்த்தால்‌ பிலீவ்‌, அல்லது: 
மிலீப்‌ என்று கிடைக்கிறது. தற்காலத்தில்‌ நாம்‌ குறிக்‌ 
கும்‌ நம்பு” என்ற வினைச்‌ சொல்‌ இதுதான்‌. நர்ன்காவது 
ஐந்தாவது வடிவங்களைப்‌ பற்றி ஏற்கனவே நாம்‌ தெரிக்து: 
கொண்டிருக்கிறோம்‌... கடைசியாக உள்ளது ஒட்டைச்‌ 
இவிங்கியைப்‌ போன்ற ஒரு. படம்‌, இது ஒரு ஒட்டைச்‌ 
இவிங்க... ஆதி அடையாள மொழியைச்‌ சோந்தது, எண்‌ 
தெங்கு வசதியாக இருக்கிறடூதா அங்கெல்லாம்‌ இலைச்‌ 
தொடாந்து உபயோகித்தனர்‌. 


“நான்‌ ஒரு ஒட்டைச்‌ சிவிய்கியைப்‌ பார்த்ததாக நம்பு 
இழறன்‌' என்ற பொருள்படும்‌ வரி நமக்குக்‌ கிடைக்கிறது, 


முதன்‌ ' முறையாகக்‌ கண்டுபிடிக்கப்பட்ட இந்த: 
முறை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகச்‌ செம்மை 
வரக்கப்பட்டு வந்தது. படிப்படியாக மிகவும்‌ முக்யெமான- 
வடிவங்கள்‌, தனி எழுத்துக்கள்‌ அல்லது குறில்‌ எழுத்து: 
களான வு (10), எம்‌ (ம) ட, (8௦6), ஸி (266) இவைகளைக்‌ 
குறித்தன. கற்காலத்தில்‌ இவை முறையே எப்‌. (£) எம்‌: 
4ம)-ட. (4) இஸட்‌ (2) என்பனவாகும்‌. எகிப்தியர்கள்‌ பிறு 
ருக்கு,த்‌ தெரியக்கூடா த பொருள்களை இவற்றின்‌ உதவி 
பரல்‌. எழுதினர்‌. கிரமம்‌ எதுமின்‌ நி, தங்கள்‌ கலை முறை: 


27 


அதநுபவங்ககா த தங்களுடைய பின்‌ சந்ததஇிக்குப்‌ பயன்படும்‌ 
வகையில்‌ காப்பாற்றி வைத்தனர்‌. கன்‌ இளமைப்‌ பரு 
வத்தஇலயே இயற்கை யெய்திய சேம்பலின்‌ தன அலறிய 
ஆராய்ச்சியால்‌ நமக்குக்‌ கற்றுக்‌ கொடுத்தது இதுதான்‌ 
இன்று ஏனைய பழம்‌ நாடுகளைக்‌ காட்டிலும்‌ எ௫ப்- கம்‌ 
பற்றி நாம்‌ அதிகம்‌ தெரிந்து தட இத 
அம்‌ ஒரு காரணம்‌. 


மாநிலம்‌ 
வாழும்‌ மக்கள்‌, இறந்த மக்கள்‌ 


பதியோடு உணவிற்காகத்‌ கேடியலைந்‌ த பிராணியின்‌ 
கதைதான்‌ மனித இனத்தின்‌ வரலாறு, எங்கெங்கு: 
உணவு அ.இகமாகவும்‌, எனிஇல்‌ பெறமுடிந்த தாயும்‌ இரும்‌ 
ததோ, அங்கெல்லாம்‌ தன்‌ வீட்டைக்‌ கட்டிக்கொள்ள 
முனி தல்‌ சென்றான்‌. நைல்‌ நதிப்‌ பள்ள கதாக்கின்‌ புகழ்‌: 
வகு காலத்திற்கு முன ப பரவியிருந்‌ திருக்க வேண்டும்‌. 
தொலைவிலிரும்தெல்லாம்‌ காட்டுமிராண்டிகள்‌ மைல்‌ திக்‌ 
கரையை வந்தடைந்தனர்‌. கடல்‌, பாலைவனம்‌ இவற்றால்‌' 
குழப்பட்ட அந்த இட தைத அடைவது எளிதல்ல. நல்ல 
ஆரோக்கியமும்‌, தேகக்‌ கட்டும்‌ உள்ள ஆண்களும்‌ பெண்‌ 
களும்‌ மாத்திரமே உயிருடன்‌ அந்த வளமான இடத்தை 
வந்தடைந்தனர்‌, அவர்கள்‌ யார்‌ என்பது நமக்குத்‌ தெரி 
யாது. சிலர்‌ ஆப்பிரிக்காவின்‌ உள்‌ நாட்டிலிருந்து வந்த 
னர்‌; அவர்கள சடை முடியுடனும்‌, தடித்த உதடுகளுட 
னும்‌ இருந்தனர்‌. மற்றவர்கள்‌ அரேபியப்‌ பாலைவன ததி 
விருந்தும்‌, மேற்கு ஆசியாவின்‌ அகண்ட நதி£ரத்‌தினின்‌ 
ஹும்‌ வந்தனர்‌. அவர்கள்‌ மஞ்சள்‌ நிற,த்‌தவராயிருந்‌ தனர்‌. 
இந்த ௮ தசய நிலத்தின்‌ உடமைக்காக அவர்கள்‌ போரிட்‌ 
உணர்‌. தங்கள்‌ எதிரிகள்‌ அழித்த கிராமங்களைக்‌ கட்டி 
கர்‌. அந்த அழிவினின்னும்‌ இடைதத பொருள்களைக்‌ 


39 


கொண்டும்‌. மீண்டு மீண்டும்‌ இரொமங்களை உண்டாக்கினர்‌? 
அவைகளும்‌ பதிலுக்குப்‌ பதில்‌ பிறரால்‌ அழிக்கப்பட்டன. 


படிப்படியாக ஒரு புதிய இனம்‌ உருவாயிற்று. அந்த 
மனிதன்‌' என்ற பொருள்‌ தரும்‌, “ரெமி? (ண்‌) என்று 
தங்களைக்‌ கூறிக்கொண்டனர்‌. இப்‌ பெயரால்‌ அவர்கள்‌ 
பெறுமை கொண்டனர்‌. ‘இறைவன்‌ நாடு' என்று நாம்‌ 
அமெரிக்காவை அழைப்பை கப்போல்‌ அவர்கள்‌ அழைத்‌ 
அக்கொண்டனர்‌. 

ஆண்டின்‌ ஒரு பகுதியில்‌, ௮காவது கைல்‌ நதியில்‌ 
வெள்ளம்‌ வரும்‌ காலத்தில்‌ சிறு தீவுகளில்‌ வசித்துவந்த. 
னர்‌. இந்தத்‌ தீவுகள்‌ ஒரு நாட்டிற்குள்ளேயே, நாட்டிற 
கும்‌ இவற்றிற்கும்‌ தொடர்பு இல்லாத முறையில்‌ கட 
லாலும்‌, பாலைவன ததாலும்‌ பிரிககப்பட்டிருந்தன. இத 
லேயே இவர்கள பிறருடன்‌ நெருங்கிப்‌ பழகும்‌ வாய்ப்‌ 
மின்றி, ௮னனியருடன அதிகம்‌ தொடர்புகொள்ள விரும்‌ 
பாத நாட்டுப்புறத்தாரின்‌ குணத்தைக்‌ கொண்டிருக்க 
தனர்‌. தங்கள்‌ பழக்க வழக்கங்கள்‌ மேலானது எனறு 
எண்ணினார்‌. _௮த போலவே, மற்றக்‌ கடவுள்களைக்‌ காட்டி 
லும்‌ தங்கள்‌ கடவுள்‌ ௮,திக சக்தி வாய்ந்தது என்றும்‌ 
கமபினர்‌. அக்நியர்களை வெறுக்கவில்லை; அனால்‌ அவ்ர்‌ 
களைக்‌ சுண்டு இரச்கப்பட்டனர்‌. எகிப்தின்‌ எல்லைக்கு 
அப்பாலேயே வைத்திருக்க விரும்பினர்‌. இல்லா 
விட்டால்‌ தங்கள்‌ மக்கள்‌ அந்நியத்‌ கோட்பாடுகளுக்கு 
இரையாகிவிடுவர்‌ எனப்‌ பயந்தனர்‌. 

அவர்கள அனபு உள்ளம்‌ கொண்டவர்களாயிருக்‌ 
தனர்‌... கொடுமையான செயல்கள . எதுவும்‌. செய்ய 
வில்லை. அவர்கள்‌ மிகவும்‌ பொறுமை . யோடிருக்‌ தனர்‌. 
வாணிக,த்இல்‌. கவலையற்ற . போக்கனெராய்‌ வாழ்ம்‌தனர்‌. 
தங்கள்‌ . வாழ்விற்காகத . தொடர்ந்து போராடிஃகொண் 


<0 


டிருந்த வடக்க த திய மக்களைப்‌ போலக்‌ கஞ்சர்களாகனும்‌] 
அற்ப. குணம்‌ படை த.தவர்களாவும்‌. : இல்லை. அதிக௫ 
சிரமமின்றி வாழ்வை ஈடதுதினர்‌. 

தொலைதூர ததிலுள்ள “பாலைவன, த திற்கு அப்பால்‌ 
இரத்தம்போற்‌ - வந்த அடிவானத்திற்‌ சூரியன்‌. உதய 
மாகும்பொழுது தங்கள்‌. நிலங்களை - உழுவதற்காக அவர்‌ 
கள்‌ சென்றனர்‌. : சூரியனின்‌ .. கடைசிக்க இர்‌... மலைமுகம்‌ 
டிற்கு அப்பால்‌ மறைந்ததும்‌ அவர்கள்‌ உறங்கச்‌ சென்‌ ற 
னர்‌. மிகவும்‌ கஷ்டப்பட்டு உழைத்தனர்‌. . எல்லையற்ற 
பொறுமை, மனத்திண்மை - இவற்றுடன்‌ எத்தனையோ 
தொல்லைகளையும்‌ சகித்துக்‌ கொண்டனர்‌. சாவிற்குப்‌ 
பின்‌ வரஇருக்கும்‌ புதிய உலகிற்கு, இந்த வாழ்வு ஒரு 
குறுகிய முதற்படி என்றே. அவர்கள்‌ கம்பினார்கள. 
| இன்றைய வாழ்வைக்‌ காட்டிலும்‌ எதிர்கால வாழ்வு மிச 
முக்யெமொன து என்ற எண்ணம்‌ வளரும்வரை, எபெதிய 
மக்கள்‌ தங்கள்‌ வளமான நிலத்தை இறந்தவர்களை த 
தொழும்‌ நிலமாக்னொ, எ௫டப்‌.இயர்‌ வணங்கிய கடவுள்கள்‌, 
இறந்தபின்‌. அடையும்‌ அளவிலா மகிழ்ச்சி, சுகம்‌. இவை 
கள்‌. பற்றிய அவர்களின்‌ அசைக்க முடியா நம்பிக்கை, 
இவைபற்றியும்‌ மற்றும்‌ மதசம்பந்தமான அநேக கதை 
களையும்‌ துலக்கமாகக்‌ கூறுகின்றன. பழம்பள்ள.த்‌ 
தாக்கல்‌ கண்டெடுக்கப்பட்ட புராதன பாப்பைரஸ்‌ ஏடு 
கள்‌ “முதன்‌. முதலில்‌ ஒவ்வொரு கிராமமும்‌ தங்களுக்‌ 
கெனத்‌ தனியாக ஒரு கடவுளைக கொண்டிருந்தனச: 
இந்தக்‌ கடவுள்‌, பெரும்பாலும்‌ விசித்திர வடிவமுள்ள 
ஒருகல்லிலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பெரிய மரத்தின்‌ 
கிளையிலோ குடியிருப்பதாகக்‌ கருதப்பட்டு வந்தது? 
கடவுளுடன்‌ சிகேகமாக இருப்பது நல்லது இல்லை 
யெனில்‌, அது “பெரும்‌ தொல்லைகள்‌ விளைவிக்கக்கூடும்‌/ 
பயிரை அழித்து மாடும்‌ மக்களும்‌ ' ' இறக்கும்வரை: 


42 


கீரின்‌ றி... வரண்டிருக்கச்‌ செய்யும்‌; . ஆகையால்‌ .சராம 
மக்கள்‌. அகுற்குத்‌. தின்பதற்கு. பண்டம்‌, . உணவுகள்‌ 
முதலியவற்றை அன்பளிப்பாகக்‌. கொடுத்தனர்‌; எ௫ப்‌ 
இயர்கள்‌ தங்கள்‌ . எதிரிகளுடன்‌. சண்டையிடும்‌ 
பொழுது கடவுளையும்‌. எடுத்துச்‌ “சென்றனர்‌; . ஆபத்‌ 
துக்‌ காலத்தில்‌ மக்கள்‌ இந்தக்‌ கடவுளைச்‌ சுற்றிச்‌ சூழ்ந்து 
கொள்வர்‌; ச்‌ கூறுனெறன. 


காட்டில்‌ நாகரி கம்‌ வளாந்து பக்‌ அமைத்து 
எ௫இப்இயர்கள்‌ பிரயாணம்‌ ஆரம்பித்த பிறகு வழிபாஃடுப்‌ 
பொருள்களான; கற்களும்‌ கட்டைகளும்‌ முக்‌ யெத்வத்தை 
இழக்து, படிக்கற்கள்‌ நாற்காலிகளாகவோ அல்லது கவ 
னிப்பாரற்று மூலையிலோ எறியப்பட்டன. பள்ளத்தாக்கு 
முழுவ இலும்‌ வாழ்ந்த எ௫ப்திய: மக்களின்‌ வாழ்விற்கு 

. ஆக்கம்‌ தந்த இயற்கைச்‌ சக்திகளைக்‌ கொண்ட, அதிக 
சக்‌இ. வாய்க்‌ த புதுக்‌ கடவுள்கள்‌ பழைய கடவுள்களின்‌ 
இடங்களைக்‌ கைப்பற்றிக்‌ கொண்டன. பொருள்களை வளர்ச்‌ 
கும்‌ சூரியன்‌, இவற்றுள்‌ முதன்மையாக இருக்கது; அடுத்‌ 
_ததுறைல்‌நதி, அது பகலில்‌ வெப்பத்தைத்‌ தணித்ததுர்‌ 
நிலவள,த்தைப்‌ பெருக்க வளமான வண்டலைக கொண்டு 
வந்தது. வானவீதியில்‌ இரவு நேரத்தில்‌ தன்‌ சனனஞ்‌ 
று படகைச்‌ செலுத்துக்‌ தண்ணொளி பரப்பும்‌ சக்‌திரன்‌ 
இடி, மின்னொளி முதலியவைகளும்‌ இருக்‌ தன. ங்க” 
ளுடைய விருப்பத்‌ இற்கும்‌, மன,த்இற்கும்‌ உகந்த முறையில்‌ 
வாழ்கையை இன்பமாயும்‌,' துன்பமாயும்‌ ஆக்க எல்லாப்‌ 
“பொருள்களும்‌ இருக்தன. - இயற்கையின்‌ சக்இக்குட்பட்ட 
ஆதி மனிதன்‌, ஈம்மைப்போலக்‌ கட்டடங்களில்‌ இடிதாங்கி 
வைத்து இடியைத்‌. தவிர்க்கவோ, அல்லது மழையில்லா.௪ 
கோடைகாலத்தில்‌ உ தவஅுணேக்கட்டுகளும்‌ நீர்த்‌ தேக 
.அங்களும்‌' கட்டியோ வாழ முடியஈமலிருக்‌ தான்‌... இதற்கு 


42 


மாறாக அவனுடைய அன்றாட வாழ்வில்‌ இவைகள்‌ ஒரு 
்‌ முக்கிய பாகமாக. இருந்தன. தொட்டிலிலிருந்து சுடுகாடு 
வரை அவனைத்‌ தொடர்ந்துகொண்டே இருந்தன சகது 
வாய்ந்த மின்னொளியும்‌, ஈதியின வெள்ளப்‌ பெருக்கும்‌. 
உருவமற்ற சக்‌இகள்‌ என்று அவனால்‌ கற்பனை செய்து: 
இவற்றை பார்க்கக்கூட முடியவில்லை. பொறியியலார்‌ 
பொறியை இயக்குவதைப்‌ போன்றோ, அல்லது கப்பல்‌ 
தலைவன்‌ கப்பலைச்‌ செலுத்துவது போலவோ, எங்கேயோ 
இருந்து ஏதோ. ஓன்‌று-ஆம்‌, அவர்கள்‌ தலைவனாக த்தான்‌ 
இருக்கவேண்டும்‌- அவர்களுக்கு வழிகாட்டியது. படைக்கு: 
ஒரு தலைவன்‌ இருப்பதைப்போல,கடவுளர்களுக்கு ஒரு தலை 
வர்‌ உண்டாக்கப்பட்டார்‌. அவருக்கு உதவியாக. ௮0௪. 
அலுவலர்கள்‌ நியமிக்கப்பட்டனர்‌. அவரவர்கள்‌ எல்லைக்‌ 
குட்பட்ட இடத்தில்‌ சதந்‌திரமாகக காரிமங்கள்‌ நட்த 
தலாம்‌. எல்லா மக்களின்‌ சுகதுக்கங்களைப்‌ பாதிக்கும்‌ 
முக்கிய விஷயங்களில்‌ தங்கள்‌  யஜமானரிடமிரும் து: 
 கட்டளைக்காகக்‌ காத்திருக்க வெண்டும்‌, 

எகிப்தின்‌ சர்வ வல்லமை பொருந்திய கடவுளின்‌ 
பெயர்‌ ஆசிரிஸ்‌. இந்த ஆண்டவனின்‌ ௮. .தஇசயமான வாழ்க்‌ 
கையைப்பற்றி எல்லா எகிப்திய குழந்தைகளுக்கும்‌: 
தெரியும்‌. 

முன்னொரு காலத்தில்‌. நைல்நதிப்‌ பள்ளத்தாக்கில்‌: 
ஆசிரிஸ்‌ என்ற மன்னன்‌ வசித்து வந்தான்‌. ஆசிரிஸ்‌: 
தன்‌ மக்களுக்கு நிலத்தை உழுது பயிரிடக்‌ கற்றுக்‌ 
கொடுத்தான்‌. தன்‌ நாட்டிற்கு நல்ல சட்டங்களைத்‌ 
தந்தான்‌. அவன்‌ மிகவும்‌ : நல்லவன்‌. ஆனால்‌, அவ 
ணுக்கு சேத்‌ என்ற பெயருடைய கெட்ட தம்பி ஒருவன்‌ 
இருந்தான்‌. ஆசிரிஸின்‌ புகழைக்‌ கண்டு. பொறுமை 
இசாண்ட சேத்‌, அவனை ஒருகாள விருந்இற்கு அழைத்து 


43 


விருந்து முடிந்ததும்‌ முக்கியமான ஒன்றைக்காட்ட விரும்பா 
வதாகச. சொன்னான்‌... அதிசயப்பட்ட ஆசிரிஸ்‌ என்ன 
பொருள்‌ என்று கேட்டான்‌. வேடிக்கையான உருவத்து” 
வள்ள சவப்பெட்டி, துணியைப்‌ போன்று போட்டுக்‌ 
கொள்ளலாம்‌ என்றும்‌ சேத்‌ கூறினான்‌. ஆசிரிஸ்‌ அதைப்‌ 
போட்டுப்பார்க்கச்‌ விரும்பி சவப்பெட்டிக்குள்‌ நுழைந்ததும்‌ 
சே,த்‌ அதன்‌ வாயை நனறாக மூடிவிட்டான்‌. பிறகு தன்‌ 
வேலையாட்களை அழைத்துச்‌ சவப்பெட்டியை நைல்‌. நில்‌ 
குள எ.றிந்துவிடும்படி. கட்டனையிட்டான்‌. இந்தப்‌ பயங்கர 
மானசெய்‌ தி விரைவில்‌ எல்லா இடத்திலும்‌ பரவியது. தன்‌- 
கணவனை ௮.௧ அன்புடன்‌ நேசித்த இஸ்‌ செய்து 
யைக்‌ கேள்வியுற்று நைல்‌ நஇக்கரைக்குச்‌ சென்றாள்‌. அலை 
கள்‌ சவப்‌ பெட்டியை. கரையோரத்தில்‌ கொண்டு சேர்‌. ஃ 
தது: அடுத்த நாட்டை ஆண்டுவந்த தன்‌ மகன்‌ ஹோ 
ஹிதரகுச்‌ செய்தியைச்‌ சொல்ல இசிஸ்‌ சென்றாள்‌. அவள்‌” 
(சென்றதும்‌ கெொடுமையாளன்‌ சேத்‌ அரண்மனை கூ. 
உள்ளே புகுந்து ஆசிரிஸின்‌ சடல தைப்‌ ப இனான்கு கூறு 
களாக்கனான்‌. இரும்பிவந்த இசிஸ்‌ சேத்தின்‌ கொடுஞன்‌- 
செயலைக்‌ கண்டாள்‌. பதினான்கு கூறுகளையும்‌ ஒன்று 
சேர்‌த்து ஒட்டினான்‌. ஆரிரிஸ்‌ பிழைத்தெழுந்‌ தான்‌, 
இறந்த மக்களின்‌ ஆவி செல்லும்‌ ழ்‌ உலக தத ஆசிரிஸ்‌- 
ஆண்டு வந்தான்‌. கொடுமையாளன்‌ சேத்‌ தப்பியோட 
முயன்றான்‌... தன்‌ தாயால்‌ எச்சரிக்கப்பட்டிருக்‌ த ஆசிரி" 
ஸின்‌ மகனாக ஹோரஸ்‌ சேத்தைக்‌ கொன்றான்‌. 


உண்மை மனைவி, கொடுமையாளனான தம்பி; தந்தை- 
யைக்‌ கொன்‌ றவனைப்‌ பழிவாங்கிய கடமையாளனான மகன்‌; 
அசுரமம்‌ அழிந்து. நீதி நிலைத்தது; இந்தக்‌ கதைதான்‌ 


எகிப்து மக்களின்‌ மக வாழ்க்கையின்‌ அடிப்படையாக 


இரும்‌ தனு. 


44 


இலையுதிர்‌ காலத்தில்‌ இறந்து; இளவேனிற்‌ காலத்‌ 
இல்‌ துளிர்க்கும்‌ எல்லாப்‌ 'பொருள்களுக்குங்‌ கடவுளாக 
.ஆசரிரிஸ்‌ கருதப்பட்டான்‌. கொடுமையாகவுர்‌;' அநீ தியாக 
வும்‌ நடந்து, எளியவர்களை வதைத்து வாழும்‌ மக்களின்‌ 
கட்த்தைக்குக கடை நீதிபதி, கழ்‌ உலக அரசனான ஆசி 
.ரிஸே.' இந்த ' உலகம்‌ நைல்‌ நதியின்‌ பிறப்பிடமான 
அயர்ந்த மேற்கு மலைகளுக்கு அப்பால்‌ இருக்கிறது. இக 
.காரணம்‌ பற்றியே இறந்த ஒருவனைப்‌ பற்றி எ௫ுப்‌இயர்கள்‌ 
,குறிப்பிடும்பொழுது “அவன்‌ மேற்கே சென்றுவிட்டான்‌”? 
என்று கூறினர்‌. 'ஆசிரிஸின்‌ கட்மைகளிலும்‌, அவனுக்‌ 
.குச்‌ இடைக்கும்‌ புகழிலும்‌ இஸ்‌ பங்கு எடுத்துக்கொண் 
பாள்‌. அவர்களின்‌ மகனான ஹோரஸ்‌ சூரியனின்‌ கடவு 
ளாக . வணங்கப்பட்மான்‌. - ஆகையினாலயே சூரியன்‌ 
மறையும்‌ இடத்திற்கு (01௧௦) ஹோரைஸன்‌, அல்லது 
அடிவானம்‌ என்று பெயர்‌. “ஹோரஸ்‌, எகிப்திய புதிய 
அரச பரம்பரையின்‌ முதல்‌ மன்னன்‌. எகிப்திய பரோராக 
.கள்‌ ஹோரஸ்‌ என்ற பெயரைத்‌ தங்கள்‌ பெயரின்‌ நடுவில்‌ 
ீசாத்துக்‌ கொண்டனர்‌. ்‌ 

ஓவ்வொரு சிறு ஈகரமும்‌, ராமமும்‌ தங்களுக்கென த்‌ 
தனியாக சல தேவதைகளை வணங்கவந்தன. பொது 
வாகஎல்லோரும்‌ ஆசிரிஸின்சக்‌ இயில்‌ ஈம்பிக்கைகொண்டு 
அதன்‌ தயவைப்‌ பெற முயன்றனர்‌. இது மிகவுங்‌ 
கடினமான காரியமாதலால்‌, சில விரோதமான பழக்கப்‌ 
கள்‌ உண்டாயின. முதன்‌ முதலாக இந்த உலகில்‌ வாழாத 
உடலின்‌ ஆவி ஆூரிஸின்‌ உலகில்‌ புக முடியாது என்று 
கிப்‌ இியர்கள்‌ நம்பினார்கள்‌. என்ன ஏற்பட்ட பொழுதும்‌ 
இறந்த பிறகு உடலைப்‌ பாதுகாத்து. அதற்கெனத்‌. தனி 
யாக, நிலையான ஒரு வீடும்‌ கட்டவேண்டும்‌; ஆகையால்‌ 
ஒரு மனிதன்‌ இறந்ததும்‌: ௮வனுடைய உடல்‌. கெட்டுப்‌ 
போகாமல்‌ மன்றாகப்‌ பாதுகாக்கப்பட்டது. இது மிகவும்‌ 


45 


இத்கலான தும்‌, கடினமான தமான வேலை. மதகுராவும்‌: 
மருத்துவருமான ஓரே. மனிதர்தான்‌ இந்த வேலையைச்‌ 
செய்வார்‌. அவருக்கு. உதவியாகக்‌ ழ்மகனாகக்‌ கருதப்‌" 
யம்டவரில்‌.. ஒருவன்‌ இருந்தான்‌. உடலில்‌ மார்புக்கு! 
அருகே . கிழித்து அதனுள்‌ சடார்‌, மைர்‌,; காஸியா” 
போன்ற. வாசனைப்‌ பொருள்களைச்‌ செலுத்துவர்‌. மனித 
உடலில்‌ இம்மா இரியான அறுப்பு வேலைகளைச்‌ செய்வதை 
எகிப்தியர்கள்‌. வெறுத்தனர்‌; ஆ தலால்‌, இழிகுல ததவ 
ரைழய. இந்தச்‌ செயல்‌. செய்ய. அமர்‌, த்திக்‌ கொண்டனர்‌. 
. இதற்கெனவே லிபியா நாட்டுப்‌ பாலைவன து திலிருந்‌ த 
தருவிக்கப்பட்ட உப்புக்‌ கரைசலில்‌ இறந்த உடலைப்‌ பத்து 
வாரங்கள்‌ வரையில்‌ மதகுரு ஊரலைப்பார்‌: இது ஒரு 
பொம்மை மா திரி ஆகிவிடும்‌. தனியாகச்‌ தயாரிக்கப்பட்ட. 
பட்டு நூலினால்‌ சுற்றப்பட்டு அழகாக அலங்கரிக்கப்பட்ட 
மரச்சவப்பெட்டியில்‌ வைக்கப்பட்டு. கடைசியாக மேற்குப்‌ 
பாலைவன தீதில்‌ உள்ள அதன்‌ வீட்டிற்கு எடுத்துச்‌ செல்‌: 
ஐத்‌ தயாராகும்‌, 
பாலைவன த்‌ தில்‌ உள்ள ஒரு சிறு கல்லறையோ, அல்‌ 
லது மலைப்பக்க திலுள்ள சிறு குகையோ கான்‌ இடுகாடு. 
அறையின்‌ மத்தியில்‌ சவப்பெட்டியை வைத்து அச்‌ 
துடன்‌ சமையற்‌ பாத்திரங்கள்‌, சாமான்கள்‌, களிமண்‌ 
அல்லது மரக்காலான உருவங்கள்‌ முதலியவைகளையும்‌ 
வைப்பார்கள்‌. இந்த உருவங்கள்‌ கான்‌ இறந்த எஜமான 
னுக்கு, ச்‌ தேவையான நேரத்தில்‌ உதவும்‌ வேலையாட்கள்‌... 
எல்லையில்லாத காலம்வரை இந்த வீட்டில்‌ வசிக்க 
வெண்டியிறாப்ப தால்‌ நேரத்தைப்‌ போக்க இசைக்‌ கருவி' 
களான புல்லாங்குழல்‌, பிடில்‌ முதலியவைகளும்‌ அங்கே 
இருந்தன. பிறகு, கூரை முதலியவற்றை மண்ணால்‌ மூடி. 
விஇவர்‌,. இறந்த எகிப்தியன்‌ அமைதியாக ஆழ்ந்த 
அரக்கதுதில்‌ என்றென்றும்‌ இருப்பான்‌; ஆனால்‌, பால்‌ 


46 


அன த்திலுள்ள காட்டு மிருகங்களான ஓநாயும்‌ பிறவும்‌, 
ஸ்ரத்தாலான காரையையும மண்ணையும்‌ தோண்டி உள்ளே 
இருக்கும்‌ பொம்மை மனிதனை த்‌ இன்‌ ஹுவிடும்‌. 

இது மிகவும்‌ பயங்கரமாகக்‌ கருதப்பட்டது. என 
அனில்‌ வீடில்லாத மனிதனைப்போல, அவன்‌ ஆவி எப்‌ 
பொழுதும்‌ அலைந்து இரிந்து அல்லற்பட நேரிடும்‌ என 
அம்பினரா்‌. சவப்‌ பெட்டிக்கு த்‌ தக்க பாதுகாப்பளிக்கச்‌ சவக்‌ 
-குழியைச்‌ சுற்றிச்‌ செங்கல்லால்‌ சிறு சுவா எழுப்பி இடை 
“வெளியைக்‌ கல்லாலும்‌, மண்ணாலும்‌ மூடிவைத தனர்‌. இம்‌ 
மாதிரி ஒரு செயற்கைக்‌ குன்றின்‌ மூலம்‌ ஈரி, ஓநாய்‌, இரு 
அர்கள்‌ முதலியவைகளினின்‌ றும்‌ பொம்மை மனிதனைப்‌ 
பாதுகாத்தனர்‌. 

ஒருநாள்‌, எடப்தியன்‌ தான்‌ அளவுக்கு மீறி அன்பு 
செலுத்திய கன்‌ தாயைப்‌ பறிகொடுத்தான்‌. நைல்கஇ 
இரத்தில்‌ கட்டப்பட்ட மற்றக்‌ கட்டடங்களைக்‌ காட்டிலும்‌ 
அழகான கட்டடம்‌ ஒன்றைப்‌ புதையுண்ட தன்‌ தாயின்‌ 
அல்லறைமேல்‌ கட்டுவிக்கத்‌ தீர்மானித்தான்‌, தொலை 
,ஆதரரத்திற்கு அப்பாலிருந்து பார்த்தாலும்‌ தெரியும்படி 
ஒரு பெரிய குன்றை நிர்மாணிக்கும்படி தன்‌ வேலையாட்‌ 
-களை ஏவினான்‌. காற்றினால்‌ குன்றின்‌ மண்‌ சரிந்து விழா 
_இருக்க குன்றுகளின்‌ பக்கங்களில்‌ செங்கல்லை வக்கு 
ஆபூசினான்‌. 

புதிய இந்த வேலைப்பாட்டை மக்கள்‌ விரும்பினர்‌. 
காரடுவசை அனைவரும்‌ காணும்‌ விதத்தில்‌ தரைமட்டத்தி 
விருந்து கல்லறை இருபது, முப்பது, நாற்பது. அடி உய 
அம்‌ வரை எழுந்தது. கடைசியாகப்‌ பணம்‌ படைத்த 
பெரிய மனிதன்‌ ஒருவன்‌ முற்றிலும்‌ கல்லாலான கல்‌ 
லறை ஒன்றை எழுப்பினான்‌. இறந்த மனிதனை வைக்கப்‌ 
யட்டிருக்கும்‌ சவக்குழியின்மேல்‌ செங்கல்லால்‌ நூற்றுக்‌ 
கணக்கான அடி உயரத்தில்‌ கல்லறை கட்டுவித்தான்‌. 


47 


இதில்‌.சிறிதான ஒருவழி உண்டாக்கினான்‌. இந்த வழி 
யைக்‌ கடப்பைக்‌ கல்லால்‌ மூடிய பிறகு எவ்விதத்‌ தொகு 
.தரவுமின்‌ டப்‌ பிரேதம்‌ பத்திரமாக இருக்க முடிந்தது, இம்‌ 
மாதிரிக்‌ கட்டிடத்தில்‌ அரசனை மிஞ்சுமாறு யாரும்‌ கட்டு 
வதற்கு அரசன்‌ அநுமதி ததருக்கமாட்டான்‌. எூப்தியர்‌ 
களுள்‌ மிகவும்‌ சக இவாய்ந்‌ தவனும்‌ பெரிய அரண்மனையில்‌ 
வாழ்ந்‌ தவனுமான அவனுக்கு மிகவும்‌ அழகான கல்லறை 
யும்‌ பொருத்தமானதே! மற்றவர்கள்‌ மண்ணால்‌ கட்டு 
வதை மன்னன்‌ பொன்னால்‌ கட்டும்‌ வாய்ப்பும்‌, வசதியும்‌ 
இருந்தது. 

பாமரா எல்லா இடத்திற்கும்‌ இட்ட அனுப்பிக்‌ 
தொழில்‌ வல்லுநர்களை  தருவித்தான; சாலைகள்‌ 
அமைத்தான்‌. வேலையாட்கள்‌ வசிப்பதற்குத்‌ தக்க 
வீட்டுவசதிகள்‌ செய்து கொடுத்தான்‌. (அக்க வீடுகளை 
இப்பொழுதும்‌ பார்க்கலாம்‌.) அதன்‌ பிறகு எக்காலத்‌ 
இலும்‌ நிலைத்திருக்குமாறு தனக்கு ஒரு கல்லறையைப்‌ 
பிறர்‌ கண்டு வியக்கும்‌ முறையில்‌ கட்டினான்‌. 

நல்ல வேலைப்பாடமைந்த இந்தக்‌ கட்டடத்தைத 
_தான நாம்‌ “பிரமிட்‌” என்று அழைக்கின்றோம்‌. 

.. பிரமிட்கள்‌ தோன்றி ஆயிரம்‌ ஆண்டுகளுக்குப்‌ 
யபிறகுதான கிரேக்கர்கள்‌ எகிப்துக்கு வந்தனர்‌; நம்‌ 
நாட்டின அதிசயப்‌ பொருள்‌ களைக்‌ காண நாம்‌ அர்நியர்களை 
அமைத்துச்‌ செல்வதுபோலவே எடிப்தியாகளும்‌, ரோக்‌ 
கர்களை அழைத்துச்‌ சென்று பிரமிட்களைக்‌ காட்டினார்‌ 
கள்‌. கிரேக்க விருந்தினர்‌ அதைப்‌ பார்த்து அதச்‌ 
பித்து விரோதமான குன்றுகள்‌ என்னவா யிருக்கக்கூடும்‌ 
என்று கையசைத்து வினவினர்‌. கையசைவ்திலிருந்‌ து 
அவர்கள்‌ அதன்‌ உயரத்தைத்தான்‌ குறிக்கிறார்கள்‌ என 
ஊண்ணிய எகிப்தியவழிகாட்டி, “ஆமாம்‌, ௮து அதிக 
உயரம்தான்‌'' என்றான்‌ 


46 


“உயரம்‌” என்பதைக்‌ குறிக்கும்‌ எப்துச சொல்‌: 
*பிரமஸ்‌”. 

“பிரமஸ்‌” என்பதுதான்‌ 2 கட்டடத்தின்‌ முழுப்‌ 
பெயர்‌ போலும்‌ என்று எண்ணிய கிரேக்கர்கள்‌ அதைப்‌: 
பிரமிஸ்‌” என் றழை4.தனர்‌. 


பிரமிஸ்‌” என்பதைப்‌ பிரமிட்‌ “என்று மாற்றிவிட்‌. 
டோம்‌ நாம்‌. இன்றைக்குங்கூட கைல்‌ நதித்‌ கரையில்‌. 
இருக்கும்‌ கல்லறைகளை நாம்‌ அதே எஇப்‌ துச்‌ 0... 
லேயே அழைக்கிறோம்‌. 


இந்தப்‌ பிரமிடுகளில்‌ பெரியதும்‌, ஐந்‌ நூ று அடி உயர” 
முளளதுமான பிரமிட்‌, ஜம்பது நூற்றாண்டுகளுக்கு முன்‌ 
கட்டப்பட்ட தாகும்‌. இதன்‌ அடிப்பாகம்‌ எழு நூற்றைம்ப.த- 
தைந்து அடி. அகலம்‌ உடையது, கிறித்து மார்க்கத்‌ 
தைச்‌ சோந்தவற்றுள்‌ பெரிதாகக்‌ கருதப்படும்‌ செயின்ட்‌ 
மீட்டர்‌ ஆலயத்தைப்‌ போல்‌ மூன்று மடங்கு பெரிது. 
இது பதின்மூன்று ஏக்கர்‌ நிலப்பரப்புவரை விரிந்துருஃ 
கிறது. 


இருபது ஆண்டிகளாம்‌ ஆயிரக்‌ கணக்கான மக்கள்‌ 
தொலைவிலுள்ள சினாய்‌ இபகற்பத் திலிருந்து நைல்நதி' 
யைக்‌ கடந்து (எப்படிக்‌ கடந்தார்கள்‌ என்று நமக்குத்‌. 
தெரியவில்லை!) கற்களைக கொண்டுவந்து பாலைவன த்தில்‌: 
கா தஇதூரம்‌ சென்று கடைகியாகச சரியான முறையில்‌ கட்‌ 
உடங்களைக்‌ கட்டியிருக்கின்‌ றனர்‌. பிரமிடுக்கு நடுவிலிருஃ 
கும்‌ அரசரின்‌ சமாதிக்குச்‌ செல்லும்‌. குறுகிய வழியை, 
ஆயிரக்‌ கணக்கான டன்‌ எடையுள்ள கற்கள்‌ நாற்புறமும்‌ 
இருந்து அமுக்கியும்‌, சிதைந்து போகாதபடி அவ்வளவு 
தஇறமையாக அக்காலப்‌ பொறியியலாரும்‌, கலைவல்லு 
தரும்‌ அதை நிர்மாணித இருக்கின்‌ றனர்‌. 


நாட்டின்‌ - தோற்றம்‌ 


குற்காலத்தில்‌ நாம்‌. எல்லாம்‌ ஒரு நாட்டின்‌ உறுப்‌ 
பினர்கள்‌. - பிரெஞ்சுக்காரராகவோ, சைனாக்காரராகவோ 
அல்லது ரஷ்யர்களாகவோ இருக்கலாம்‌, இந்தோனேசியா 
வின்‌ ஒரு மூலையிற்‌ கூட: வசிக்கலாம்‌. அது எங்‌இருக்‌ 
.தறது. என்று உனக்குத்‌ தெரியுமா? எங்கிருந்த போதி 
லும்‌ ௩ம்‌ காடு' என்று கூறப்படும்‌ . மக்கள்‌ தொகுப்பால்‌ 
நாம்‌ அனைவரும்‌ ஒருவராக இருக்கிறோம்‌. 


ஒரு மன்னனையோ அல்லது ஒரு மக்கள்‌. தலை 
வனையோ ௮௫ ஆட்சியாளராகக கொண்டிருக்கலாம்‌; ௮௮ 
.. புற்றி அக்கரையில்லை. இந்த நாடு எனும்‌ பெரும்‌ பொரு 
ளிள்‌ அணுவாக நாம்‌ பிறக்கிறோம்‌, இறக்கிறோம்‌; இந்த 
முறையினின்று ஒருவருமே தப்ப முடியாது. 
.... உண்மையைக்‌ கூறின்‌, 'நாடு' என்பது புதிதாகக்‌ 
கண்டுபிடிககப்பட்ட ஒன்று. . உலகின்‌: ஆதிவாசிகளுக்கு 
*நாடு' என்றால்‌ என்ன. என்று. தெரியாது. ஓவ்வொரு. 
குடும்பமும்‌. தங்களுக்காக வேட்டையாடி, வேலை செய்து, 
வாழ்ந்தனா--மறைக்கனர்‌.. சில சமயங்களில்‌, காட்டு 
மிருகங்களினின்‌ றும்‌, ௮க்கிய மக்களினின்றும்‌ தங்களைப்‌. 
பாதுகா,த்துக்கொள்ள இக்தக்‌ குடும்பங்களில்‌ லெ, ஒன்று 
சேர்ந்து வாழ்ந்தன. இது (ஒரு இனம்‌ அல்லது கூட்‌ 
மம்‌ என்று அல்வா அபாயம்‌ அகன்றதும்‌ 

ய 4- , 


20 


இரந்தக்கூட்டம்‌ சிதைந்து வாழும்‌. ஓநாய்‌, கரடி முதலிய 
வைகளின்றும்‌, தன்னைக்‌ காப்பாற்றிக்கொள்ள முடியாது 
பலமற்றவர்கள்‌ கொல்லப்படுவதைப்‌ பற்றிப்‌ பிறர்‌ கவ 
லைப்படுவ தில்லை. சுருங்கக்கூறின்‌, ஒவ்வொருவரும்‌ தன்‌ 
னளவில்‌ தனி நாடாகவே வாழ்ந்தனர்‌. அண்டை, அய 

லாரின்‌ பாதுகாப்பு, சுக துக்கங்கள்‌ , இவைகளைப்பற்றிக்‌ 
கவலைகொள்ளவில்லை! மிகமிக! மெதுவாக இந்தத்‌ தனி 
நிலை மாறி, ஒரு ஒழுங்கான அரசாங்கம்‌ முதன்‌ முதலாக 
எஇப்‌.இல்‌. ௪ ஏற்பட்டது. “இத்தகைய நல்லதோர்‌ வளர்ச்‌ 
சிக்கு-ஆக்கம்‌ தந்தது கைல்‌ நஇயே. ஒவ்வொரு ஆண்டி 
னும்‌ கோடைக்காலத்தில்‌, எப்படி நைல்‌ நதியும்‌ அதன்‌ 
வளமான பகு யும்‌ பரந்த உள்நாட்டுக்‌ கட்லாக இருக்கும்‌ 
என்பதைப்‌ பற்றி,முன்னர்‌ கூறினேன்‌: இந்த வெள்ள. த்தி 
னின்றும்‌ தங்களைக்‌ காத்துக்கொள்ளவும்‌, தண்ணீரைப்‌ 
பயன்படுத்தவும்‌, ற்கல இடங்களில்‌ அணைகள்‌ கட்டவும்‌; 
ஆகஸ்டு, செப்டம்பர்‌ மாதங்களில்‌ மனிதனும்‌, மிருகங்‌ 
களும்‌ தங்குவதற்கு சிறு தீபகற்பங்கள்‌ கட்டவும்வேண்டிய 
திருந்தது. இந்தச்‌ செயற்கைத்‌ தீபகற்பங்களைக்‌ கட்டுவது 
அவ்வளவு எளிதானதல்ல. ஒரு தனி மனிதன்‌, ஒரு 
குடும்பம்‌, தனி இனம்‌ இவர்களால்‌ மற்றவர்களுடைய 
உதவியின்றி ஆற்றில்‌ அணைகட்ட முடியர்‌து. ஒரு குடி. 
யானவன்‌ தன்‌ அயலானை எவ்வளவு வெறுத்தபோதி 
லும்‌, தான்‌ தண்ணீரில்‌ மூழ்குவதை ' விரும்பமாட்டான்‌. 
ஆற்றின்‌ நீர பெருகி மணைவி, மக்கள்‌, மாடுகள்‌ முதலி 
யவை அழிவ தினின்‌ அம்‌ காப்பாற்றத்‌, தான்‌ வெறுக்கும்‌ 
அயலானையும்‌, எல்லா ரர க்தவீர்களையுமே உதவிக்காக 
டல. அழைக்கின்றான்‌. 


தங்களுக்கிடையே ஏற்பட்ட ற பூசல்களை மறந்து? 
தேவையான நேரத்தில்‌ மக்கள்‌ ஒன்று சேர்ந்‌ தனர்‌. றைல்‌: 
நதிப்‌ பள்ளத்தாக்கு முழுதும்‌ மக்கள்‌ கூட்டம்‌. கூட்ட 


௦7 


மாகக்‌ சேர்ந்து பெதுக்காரியத்‌ இற்காக ஓயாது உழைத்‌ 
தனர்‌. வாழவும்‌, அவ்வாழ்வு வளமாவ தற்கும்‌ ஒருவரை 
யொருவர்‌ ச்பிகிகுங்களர்‌ ர்‌, 


சிறிதாக ஆரம்பித்த இந்தக்‌ தர்டுவஷ்மிவள்‌ க்கு 
அதலிரும்து | நேதன்‌. முதலாகச்‌ சக இவரய்ந்‌௫ நாடு 
உருவாயெது.. ன்‌ 
்‌ முன்னே ஜ்றப்பாதையின்‌ ஏ று௩டைப்‌ பைய செய 
லாகும்‌ - இது. இதனால்‌, எகிப்து நல்லதோர்‌ வாழுமிட்‌ 
மானது. இது . சட்டவிரோதமான கொலை முதலிய 
வற்றிற்கும்‌ ஒரு முடிவு தேடியது. இதற்கு முன்பு இருந்த 
தைக்‌ காட்டிலும்‌, மக்களுக்கு நல்ல பாதுகாப்பளிததுப்‌ 
பலமற்றவர்களும்‌ பயமின்‌ றி வாழும்‌ வழியை உண்டாக்கி 
து. தற்காலத்தில்‌ ஆப்பிரிக்காவின்‌ அடர்ந்த காடுகள்‌ 
தான்‌ ஒழுங்கற்ற நிலையில்‌ இருக்கறது. சட்டமில்லாத 
காடு, ஊர்க்காவலன்‌, நீதிபதி, சுகாதார அதிகாரிகள்‌, 
கோய்‌ நீக்கும்‌ விடுதி, பள்ளிகள்‌ முதலியவை இல்லாத 


ஓர்‌ உலகத்தைக்‌ கற்பனை செய்துகூடப்‌ பார்க்க முடிய 
வில்லை. 


ஆனால்‌, ஐயாயிரம்‌. ஆண்டுகளுக்கு முன்‌, எகிப்து 
மாத்திரம்தான்‌ சட்டத்திற்குட்பட்ட ஒழுங்கான ஒரு 
காடாக இருக்தது,. வாழ்க்கைப்‌. போராட்டங்களில்‌ கன்‌ 
னக தனியாகப்‌ போராடும்‌ அண்டை அயலார்கள்‌ எூப்‌ 
துப்‌ பார்த்துப்‌ பொறாமைப்பட்டனர்‌. 


ஒரு ஈாடு, குடிமக்களை மாத்திரம்‌ கொண்ட காக 
இல்லை சட்ட ததை நிலைநாட்டுவ தற்கும்‌, ஆபத்துக்‌ 
காலத்தில்‌ மக்களுக்குத்‌ தலைமை தாங்கவும்‌ ஒரு சிலர்‌ 
தேவைப்பட்டனர்‌. ஆகையால்‌ எந்த ஒரு நாடும்‌ மன்‌ 
ஊன்‌, மன்னர்‌ மன்னன்‌, ஷா (பெர்சியாவில்‌ அழைப்பது 
போல, அல்லது ௩ம்‌ காட்டில்‌ அழைப்பதுபோல்‌ மக்கள்‌ 


52 


தலைவர்‌ என்ற. பெயர்களில்‌. ஒரு தலைவரின்‌ றி இருக்கு 
தில்ல்‌......... 


பண்டைக்‌ காலத்தில்‌ ஒவ்வொரு எஇப்தியக்‌ கிராமத்‌ 
இலும்‌, வய தானவர்களும்‌ இனைஞர்களைக்‌ காட்டிலும்‌ அனூ 
பவமுள்ளவர்களுமான இராமத்துப்‌ பெரியவர்களின்‌ வார்‌,த்‌ 
தையை அனைவரும்‌ மதித்து ஈடந்தனர்‌. இந்தப்‌ பெரியவர்‌ 
கள்‌ மிகவும்‌ பலசாலியான ஒரு வீரனை த தங்கள்‌ படைக்குத்‌: 
தலைவனாக சண்டைக்‌ காலத்தில்‌ தெர்ந்தெடுத தனர்‌. 
அந்தத்‌ தலைவனே வெள்ளச்‌ சேதம்‌ ஏற்படும்பொழுது 
என்ன செய்வடென்பதைதயும்‌ அவர்களுக்குச்‌ சொன்னான்‌. 
மற்றவர்களிடமிருந்து அவனைப்‌ பிரித்துக்காட்ட அவ 
னுக்கு ஒரு பட்டம்‌ கொடுத்தனர்‌. அரசன்‌, அல்லத இள 
வாசன என்ற பெயரில்‌ அழைக துத்‌ தங்கள்‌ பொது நல்‌ , 
னுக்காக அவன்‌ கட்டளைக்குக்‌ கீழ்ப்படி.ந்‌ தனர்‌. 


எடப்‌ திய வரலாற்றின்‌ ஆரம்ப காலத்தில்‌ மக்க 
எிடையே உழ்க்சண்ட பிரிவுகளை நாம்‌ காண்கி£ரறும்‌. 


பெரும்பாலான மக்கள்‌ குடியானவர்கள்‌; பொருளா தா 
ரத்துறையிலும்‌ அவர்கள்‌ எல்லோரும்‌ சமமே. அவர்களை 
'ஆளுபவன்‌ மிகவும்‌ சக்‌ இவாய்ந்‌ தவன்‌) படைக்‌ தலைவனும்‌ 
அவனே. நீதிபதிகளை நியமிப்பவனும்‌; பொதுமக்களின்‌ 
வச௪திக்காகச சாலைகள்‌ அமைப்பவனும்‌ அவன்‌ தான்‌ 
பதுகாப்புப்‌ படைக்குத்‌ தலைமை தாங்கித்‌ இருடரைப்‌ 
பிடிப்பதும்‌ அவன்‌ கான்‌. மஇிக்கவொண்ணாத இரந்த வேலை 
களுக்குப்‌ பதிலாக, எல்லா மக்களும்‌ செலுத்தும்‌ வரிப்‌ 
பணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அவண்‌ 
பெறுகிறான்‌. -அப்படி. யிறாம்தபொழு இலும்‌ வரிப்பண த 
இன்‌ பெரும்பகுதி அரசனுக்கே சொர்தமானதல்ல; 
பொது. நன்மைக்குப்‌ பயன்படுத்தும்படி அவனிடம்‌: 
கம்பிக்கையுடன்‌ விட்டுவைக்கப்பட்ட பணம்‌,தான்‌. ... 


92 


்‌ சிறிது காலத்திற்குப்‌ பிறகு, அரசனும்‌ குடியானவர்‌ 
களும்‌ அல்லாத ஒரு புதுப்‌ பிரிவான மக்கள்‌ உருவாயினர்‌. 
பிரபுக்கள்‌ என்று பொதுவாக அழைக்கப்படும்‌ இந்தப்‌ 
ய,திய வகுப்பினர்‌, ஆளுபவருக்கும்‌ ஆளப்படுபவர்களுக்‌ 
கும்‌ இடையில்‌ இருந்தனர்‌. ஒவ்வொரு நாட்டின்‌ வர 
லாற்றிலும்‌, இந்த வகுப்பினர்‌ தோன்றிய அந்த ஈாட்களி 
லிருந்து, அந்தந்த நாட்டின்‌ வளர்ச்சியில்‌ பெரும்பங்கு 
கொண்டிருக்‌ தனர்‌. அன்றாட வாழ்வின்‌ பொதுவான சூழ்‌ 
நிலையிலிருந்து இந்தப்‌ பிரபுக்கள்‌ எவ்விதம்‌ பெருனெர்‌; 
எல்லாவித எதஇர்ப்புகளினின்றும்‌ எப்படித்‌ தங்களை இது 
காளவரைக்‌ காத்துக்‌ கொண்டனர்‌, என்பதைப்‌ பற்றி 
உங்களுக்கு விளக்கமாகச்‌ சொல்ல . முயற்சிக்கிறேன்‌. 
என்னுடைய கதையை எளிதாகப்‌ _புரியவைப்பதற்‌ 
காக ஒன்று சொல்லுகேன்‌? வ 
ஜந்து  எபெதியப்‌ பண்ணைகள்‌: இருந்‌ தன: 
இதன்‌ 'பண்டைகாள முதற்சொந்தம்‌ காரர்கள்‌. எத்‌ 
தனையோ - ஆண்டுகளுக்குமுன்‌ - அதற்குள்‌ ' சென்று 
விட்டார்கள்‌. குடியிருப்பற்ற காள்‌ நிலத்தில்‌ ஒவ்வொரு 
வரும்‌ பயிர்‌ செய்து, பசுவும்‌ பன்றியும்‌ வளர்த்து, 
தாங்களும்‌ தங்கள்‌ குழந்தைகளும்‌ வாழ்வதற்கு என்ன 
என்ன தேவையோ அவற்றைச்‌ செய்தனர்‌. முன்‌ பண்‌ 


ன வாழ்க்கை முறைதான்‌ இங்கும்‌ இருக்கது. 


எந்தவிதச்‌ சட்ட த்தையும்‌ மீறாமல்‌, அண்டையிலிரூப்‌ 
ய்வர்களின இடத்தையும்‌, நிலத்தையும்‌ ட்டு! ட்டி 
செய்ய ஒருவனால்‌ எப்படி முடிந்தது? 

அறுவடை முடிந்த பிறகு, ஒருநாள்‌ பிஸ்‌ என்பவன்‌ 
தன்‌ தோணியில்‌ தானியங்களை வைத்து, மத்திய எ௫ப்‌ 
தில்‌ வாழும்‌ மக்களுக்கு! விற்பதற்காக, மெம்பிஸ்‌ எனற 
நகருக்கு அனுப்பினான்‌. . குடியானவர்களுக்கு௪. சாதக 


94 


மாக அந்த ஆண்டிலே அதிகம்‌ விழைந்தது. ஃபிஸ்‌ தன்‌ 
கோதுமை. விற்பனை மூலம்‌. அதஇிகப்பணம்‌ பெற்றான்‌. 
யத்து நாட்களுக்குப்‌ பிறகு கோணி திரும்பியது. தன்‌ 
முதலானிக்காக த தான்‌ பெற்ற பணத்தைத்‌ தோணிக்‌ 
தலைவன்‌ கொடுத்தான்‌. சில வாரங்களுக்குப்‌ பிறகு, 
பிஸ்‌ பண்ணைக்கு அருகில்‌ உள்ள ஸ்பாரோ, பக்கத்தி 
லிருக்கும்‌ சந்தைக்குக்‌ தன கோதுமையை அனுப்பினான்‌. 
சென்ற. சல ஆண்டுகளாக ஸ்பாரோ. அரதிர்ஷ்டத தில்‌ 
உழன்றான்‌. தன்‌ தானியத்தை லாபகரமாக விற்பதின்‌ 
மூலம்‌,கன்‌ இழப்பை ஈடுசெய்யலாம்‌ என அவன்‌ நம்பினான்‌. 
ஆகையால்‌, மெம்பிஸ்‌ நகரின்‌ கோதுமை விலை உயரும்‌ 
வரை காத்திருந்தான்‌. 


கிரிட்‌ தீபகற்பத்தில்‌, பஞ்சம்‌ பரவி வருவதாக ஒரு 
வதந்தி ரொமத்தை அதிகாலையில்‌ வந்தணைந்தது. இதன்‌ 
விளைவாக எகிப்திய அங்காடியில்‌ தானியவிலை அதிகமாக 
ஏறியது. எதிர்பாராத இந்த விலை. உயர்வால்‌ லாபம்‌ 
அடைய எண்ணிப்‌ பூச்சி தன்‌ ஆட்களை விரைவில்‌ அனுப்‌ 
பினான்‌. 


பூச்சியின்‌ ஆட்கள்‌ தோணியை அவசர தீதில்‌ செலுத்‌ 
தஇியதால்‌, அது பாறையில்‌ மோதி முழுகயது, பொருள்‌ 
களெல்லாம்‌ கோணிக்கடியில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டன. 
“தன்‌ தானியம்‌ முழுதும்‌ இழந்‌,ததோடல்லாமல்‌, இறந்து 
,தாணி,த்‌ தலைவனின்‌ மனைவிக்கு, அவள்‌ இழப்பிற்கு . 
ஈடாகப்‌ பத்து தங்க நாணயங்கள்‌ வேறு செலுத்த 
டவண்டியிருக்‌, தது. பூச்சிக்கு ஏற்கனவே இழப்பு அதிகம்‌; 
அதைத்‌ தொடர்ந்து வந்த இந்த நஷ்டத்தையும்‌ அவ 
னால்‌ ஈடுசெய்ய முடியவில்லை. 


குளிர்காலம்‌ நெருங்கக்‌ கொண்டிருக்‌ தது. குழந்தை 
களுக்குத்‌ துணிகள்‌ வாங்கப்‌ பணம்‌ இல்லை. பழைய மண்‌ 


95 


வெட்டியும்‌, பிறவும்‌ - புதுப்பிக்காமல்‌ . அறாப்பிடி த்துக்‌ 
காணப்பட்டன... வயலில்‌ விதைப்பதற்கு. விதை: இடை 
யாது. மிகவும்‌. பரிதாபகரமான ..நிலையில்‌ இருந்தான்‌. 
அயலான்‌ . மீனனைக்‌ கண்டால்‌ . பூச்சிக்குப்‌ பிடிக்காது. 
ஆனால்‌, வேறு வழியில்லை, , அவனை. அணுக்‌ சிறிது 
பணம்‌. கடன்‌ கேட்கவேண்டும்‌; . மீனனைக்‌ கண்டான்‌. 
தான்‌ எது வேண்டுமானாலும்‌ தருவ தாகவும்‌, ஈடாகப்‌. பூச்சி 
ஏதாவது பொருள்‌தர வேண்டுமென ஹும்‌. கேட்டான்‌. 
பூச்‌ “சரி” என்னு சம்மதித்தான்‌... தன்‌. பண்ணையையே 
மீனனுக்கு ஈடாக வைத்தான்‌. 


மீனனுக்குப்‌ பூச்சியின்‌ பண்ணையைப்பற்றி எல்லாம்‌ 
தெரியும்‌, எத்தனையோ தலைமுறையாக அந்தப்‌ பண்ணை 
பூச்சியின்‌ குடும்பத்‌ இனராக்குச்‌ சொந்தமாக இருந்தது. 
போனீசிய வர்த்தகன்‌ ஒருவன்‌ முரட்டு எருதுகள்‌ 
இரண்டை ஏமாற்றி விற்றுவிட்டான்‌. நல்ல இனத்தைச்‌ 
சேர்ந்தது என்றும்‌, சிறிது உணவு உட்கொண்டு, சாதா 
ரண எகிப்திய எருகைக்‌ காட்டிலும்‌ இரண்டு மடங்கு 
வேலை செய்யும்‌ என்றும்‌ கூறினான்‌. அந்தப்‌ பாசாங்குக்‌ 
காரனின்‌ பசப்பு மொழியைக்‌ கிழக்‌ குடியானவன்‌ நம்பி 
னான்‌. அண்டை அயலார்கள்‌ அவனைக்‌ கண்டு பெருமைப்‌ 
படும்படி அந்த ௮.இசயப்‌ பிராணிகளை வாங்கினான்‌. 
வர்தீதகன்‌ சொன்னபடி ஈன்றாக எருதுகள்‌ உழைக்க 
வில்லை. . அளவுக்குமிறிய சோம்பேறிகளாகவும்‌ மிகவும்‌ 
மெதுவாகக்‌ கூட வேலை செய்யாமலுமிரும்‌ தன. இனம்‌ 
தெரியாத வியாதியால்‌ பீடிக்கப்பட்டு மூன்று. வாங்‌ 
களுக்குள்‌ ௮வை இறந்தன. 
இந்த அதிர்ச்சியால்‌ தாக்குண்ட நெக்‌ குடியானவன்‌ 
பண்ணைவேலையைத்‌ தன்‌ மகனிடம்‌ ஒப்படைத்தான்‌. மகன்‌ 
பாடுபட்டு உழைத்தான்‌; ஆனாலும்‌, பயனில்லை. அத்‌ இடன்‌ 


96 


அவன்‌ கடைசி நம்பிக்கையான இந்தத்‌ தானியங்களும்‌, 
தோணியும்வேறு கடலில்‌ மூழ்கிப்‌ போய்‌ பட்டினி-அய' 
லானிடம்‌ கடன்‌ கேட்டல்‌, இதைத்‌ தவிர வேறு வழியில்லை 
பூச்சிக்கு. மீனனுக்கு அக்கம்‌ பக்கத்திலுள்ளவர்களைப்‌ 
பற்றி நன்றாகத்‌ தெரியும்‌. - பூச்சியின்‌ குடும்ப விபரம்‌ எல்‌: 
லாம்‌ ஈன்றாக.த்‌ தெரியுமா தலால்‌; மீனன்‌ சில நிபந்தனைகள்‌ 
விதித்தான்‌. மீனனுக்குப்‌ பூச்சியின்‌ நிலத்தில்‌ எப்பொழு: 
தும்‌ பங்கு உண்டென்றும்‌, பூச்சி ஆண்டில்‌ ஆறு வாரம்‌” 
மீனனுக்காக உழைக்க வேண்டும்‌ என்றும்‌, அதன்படி 
செய்தால்‌ பூச்சிக்கு வேன்டிய பணம்‌ “எல்லாம்‌ தான்‌ 
தருவதாகவும்‌ சொன்னான்‌. 


| _ பூச்சிக்கு இந்த நிபந்தனைகள்‌ பிடிக்கவில்லை. ஆனால்‌, 

குளிர்காலம்‌ விரைந்து வந்‌ துகொண்டிருந்குது, - உண, 
வின்றிக்‌ குடும்பத்‌ தினர்‌ வாடி.க்கொண்டிருக்கனர்‌.. வேறு 
வழியின்றிப்‌ பூச்சி. மீனன்‌ நிபந்தனைகளை ஓப்புக்கொண்., 
டான்‌. அவன்‌ மகன்‌, மகள்‌, அவன்‌ எல்லோரும்‌ இதற்கு. 
முன்‌ இருந்தது போலச்‌ ௪,தந்‌ தரமாக இருக்கமுடியவில்லை- 
அவர்கள்‌ .அயலாரின்‌ அடிமையாகவே, அல்லத வேலைக்‌. 
காரராகவோ ஆகிவிடவில்லை. ஆனால்‌, அங்கள்‌ வாழ்விற்கு. 
| அவன்‌ அண்பை எதிர்‌. கோக்கியிருக்க வேண்டியிருந்தது. 
| மீனனை எங்காவது பாதையிற்‌ கண்டால்‌ சற்று விலக 
“வணக்கம்‌ ஐயா?'.என்‌ றனர்‌. மீனன்‌ எப்பொழுதாவது பதி 
லளிப்பதுண்டு. - இதற்கு மூன்‌ இருந்கைக்‌ காட்டிலும்‌' 
இரண்டு மடங்கு அதிகமாகத்‌ தண்ணீர்‌ -வ௪தியிரும்‌ க து. 
அதிகமான நிலம்‌, எராளமான ஆட்கள்‌ இவற்றைக்‌ 
கொண்டு மீனன்‌ முந்திய ஆண்டுகளைக்‌ காட்டிலும்‌ ௮.௫௪ 
மான விளைச்சல்‌ உண்டாக்கினான்‌. . அடுத்த கிராமத்தார்‌ 
கள்‌ மீனன்‌. புதிதாகக்‌ கட்டிக்கொண்டிருற்த வீட்டைப்‌ 
பற்றியும்‌, மெதுவாகப்‌ பெருகிவரும்‌ அவன்‌ மதிப்பையும்‌, 
। பணத்தையும்‌ பற்றிப்‌ பேசிக்கொண்டார்கள்‌, 


57 
6 "இதற்குமுன்‌ கேள்விப்படாத ஒரு நிகழ்ச்சி கோடைக்‌ 
கடைசியில்‌ நடந்தது. ்‌ 


நல்ல மழை பெய்தது, 


வய தானவர்களுக்குச்‌ கூட இரந்தமா திரி மழை ல்க 
தாக ஞாபகம்‌ இல்லை. இரண்டு நாட்கள்‌ முழுவ தும்‌ மழை 
நன்றாகப்‌ பெய்தது. இருக்கும்‌ இடம்‌ தெரியாமல்‌ எல்லோ 
ரும்‌ மறந்திருந்த சிறு இறு வாய்க்கால்கள்‌ பெரும்‌ காட்‌ 
உ௱று என ஓடியது. பயங்கர ஒலியுடன்‌ மலையுச்சியிலிரும்‌ து 
நடு இரவில்‌ ஓடிவந்த காட்டாறு, மலையடிவார த்தில்‌ 
பாறைப்‌ யிரதேச,த்தில்‌ : இருந்த . .குடியானவரின்‌ அணு 
வடைகளை எல்லாம்‌ நாசம்‌ செய்தது. அவன்‌ பெயர்‌ கோப்‌ 
பன்‌... அவனும்‌ அவனுக்கு மூன்‌ வாழ்ந்‌ து மறைந்த கோப்‌ 
பர்களிடமிருந்து அம்‌,த நிலத்தைப்‌ பெற்றான்‌. ஈடு செய்ய 
முடியா தபடி ஈஷ்டமாக இருந்தது." கோப்பனுக்குப்‌ புதிய 
விதைநெல்‌ உடனடியாக த்‌ தேவைப்பட்ட து. பூச்சியின்‌: 
கதையைக்‌. கேள்விப்பட்டிருக்கிறான்‌. - மிகவும்‌ கண்டிப்‌ 
யான பேர்வழியான மீனனைக்‌ கண்டு கேட்ப தற்குக்‌ கோப்ப 
னுக்கு விருப்பமில்லை. . கடைசியில்‌ -மீனனிபமே சென்று 
சிறிது கோதுமை. கடன்‌: கொடுக்கும்படி வேண்டினான்‌. 
மினன்‌ பண்ணையில்‌. ஆண்டுக்கு. இரண்டு . மரதங்கள்‌ 
உழைப்பதாகக்‌ கூறிக்‌ கேது மையைப்‌; வறர ன்ஸ்‌ (En 


மீனனின்‌ பு.துவிடு கட்டி முடிந்துவிட்டது. எனகு 

௮ இபனாக அவண்‌ செழிப்புடன்‌ வாழ்ந்தான்‌. வீட்டிற்கு 
திரில்‌ இருந்த குடியானவனுக்கு ஒரு மகள்‌ இருந்தாள்‌; 
அவன பெயர்‌ கத்தி, சிரமத்தோடு வாழ்க்கை. நடத்தும்‌ 
அவனால்‌ தன்‌ மகளுக்கு. அதிகம்‌. ர்‌ செய்ய முடியவில்லை. 
பணத்தைப்‌ பற்றித்‌ தனக்குக்‌... கவலையில்லை . என்பதை 
மீனன்‌ கத திக்குத்‌ தெரிவித்தான்‌, அவன்‌ பணக்காரன்‌; 
யப்ணமின்றி அவளை மணக்கச்‌ சம்மதித்தான்‌. ஆனால்‌, 


58 


க.தீதி இறந்த பிறகு தன்‌ நில,த்தை மருமகனுக்கு விட்டு 
விடவேண்டும்‌ என்றான்‌; கத்தியும்‌ சம்மதித்தான்‌. இரும 
ணம்‌ நடந்தது. மீனன்‌ ஏறத்தாழ நான்கு பண்ணையின்‌ 
பெரும்‌ பகுதிக்கு உரிமையாளனாக ' ஆகிவிட்டான்‌. 

மற்றப்‌ பண்ணைகளுக்கு. நடுவில்‌ ஐந்தாவதாக ஒரு: 
பண்ணை இருந்த து. அந்தப்‌ பண்ணைச்‌ சொந்தக்காரனான 
அரிவாள்‌ வாணிக த்‌ திற்குக்கோ துமையைக்‌ கொண்டுசெல்‌ 
ஒம்போது, மீனனின்‌ அதிகாரத்திற்குட்பட்ட இட கதைக்‌ 
கடந்து போகவேண்டி. யிருந்தது. மேலும்‌ அரிவாள்‌ பாடு 
“பட்டு உழைக்காமல்‌, மீனனுக்குக்‌ கு.க சகைக்கு விட்டுவிம்‌ 
டான்‌. மீனன்‌. அவனுக்கும்‌ அவன மனைவிக்கும்‌ வீடு, 
உணவு, உடை. முதலியன கொடுத்தான்‌. அவர்களுக்குக்‌. 
குழந்தைகள்‌ கிடையா அ, இந்த ஏற்பாடு அவர்கள்‌ கடை 
சிக்‌ காலத்தில்‌ நிம்மதியாக. இருக்க வழி செய்தது. அரி 
வாள்‌ ' இறந்ததும்‌, தூரத்து உறவான மருமகன்‌ அவண்‌ 
பண்ணைக்குச்‌ சொந்தம்‌. கொண்டாடினான்‌. மீனண்‌ 
௮ வனை த்‌ திரும்பிவர முடியா தபடி. விரட்டிவிட்டான்‌. 


இந்த கொடுக்கல்‌ வாங்கல்‌ நடந்துகொண்டு இருக்‌ 
கும்போதே இருபது: ஆண்டுகள்‌ உருண்டோடிவிட்டன. 
கோப்பன்‌ பூச்சி முதலிவர்களின்‌ இளம்‌ சந்ததிகள்‌, வாழ்‌: 
வில்‌ தங்கள்‌ தங்கள்‌ பங்கைக்‌ கேள்‌ வியின்‌ றி ஒஓப்புக்கொண் 
னர்‌. மீனன ஒரு 'பெரும்புள்ளி'யாக இருந்கான்‌. மற்ற: 
வர்கள்‌ வாழ்வில்‌ முன்னேற விரும்பினால்‌, மீனனின்‌ ஈன்‌ 
மதுப்பினால்‌ கான்‌ முடியும்‌ என்பதை உணர்ந்தனர்‌. மீனண்‌ 
இறக்கும்பொழுது தன்‌ மகனுக்கு ஏராளமான நிலபுலங்‌ 
களையும்‌, ௮ண்டை அயலாரிடம்‌ ௮,திகாரம்‌ செலுத்தும்‌ 
நிலைமையையும்‌ விட்டுச்‌ சென்றான்‌. மீனனின்‌ மகன்‌ அப்ப 
னைப்‌ போலவே இருக்கான்‌. அதிகமான ஆசை, அதை 
நிறைவேற்றும்‌ சகதி இரண்டும்‌ இருந்தது அவனிடம்‌. 


99 


எகிப்‌ இன்‌. . மேல்பகுதி _மன்னன்‌ .பெர்பர்‌ என்ற. காட்டு” 
மிராண்டிகளுடன்‌. சண்டைக்குச்‌ செல்லும்பொழு அ, மீன - 
னின்‌ மகன்‌ வலியச்சென்று மன்னனுக்கு உதவிபுரிக்தான்‌. 
வீரத்துடன்‌ .. அவன்‌ .போர்புரிர்ததை மெச்சி முந்நூறு 
இிராமங்களுக்கு: வரிவசூலிக்கும்‌ . அதிகாரியாக. அவனை 
நியமித்தான்‌ அரசன்‌. 

லெ குடியானவர்களால்‌ வரிசெலுத்த முடியவில்லை. 
மீனனின்‌ மகன்‌ அவர்களுக்‌ செல்லாம்‌ சிறு தொகை கட 
னாகக்‌ கொடுத்தான்‌... பட்ட கடனுக்காகவும்‌ அதன வட்‌ 
டிக்காகவும்‌ சேர்த்து வரி வசூலிப்பவனுக்காக. உழைத்த 
னர்‌... நாட்கள்‌ செல்லச்‌ செல்ல: வட்டியும்‌ முதலும்‌ 
சேர்ந்து மீனனின்‌ மகன்‌ அவர்களின்‌ நிலங்களையே கைப்‌ 
பற்றச்‌ செய்தது. இவ்வளவு முக்மெ தூதுவம்‌ வாய்க்‌ தவர்‌ 
களுக்குப்‌ பழைய வீடு அவ்வளவு ஈல்லதாக இல்லை. 
இபிஸின்‌ அரசனைப்‌ போலப்‌ பெருங்‌ கட்டடம்‌ ஒன்னு 
கட்டினான்‌. கூட்டத்தைத்‌ தடுக்க பெரும்‌ சுவர்‌ எழுப்பி 
' னான. ஆயுதம்‌ தரித்த மெய்ப்பாதுகாவலரின்றி மீன 
னின்‌ மகன்‌ வெளியே செல்வதில்லை, “பெரிய வீட்டுக்குரி 
யவன்‌” எனப்‌ பொருள்படும்படி, “பாரோ” என்றழைக்கப்‌ 
பட்ட இபிஸின்‌ மன்னனுடன்‌, எ௫ப்‌ இலேயே பெரியதான 
அவன்‌ அரண்மனையில்‌ ஆண்டுக்கிருமுறை தங்குவதுற்‌- 
காக த்‌ இபிஸுக்குச்‌ சென்று வந்தான்‌. ஒரு முறை இனைஞ- 
னும்‌ அழகனுமான தன்‌ படக உடன்‌ அழைத்துச்‌ 
சென்றான்‌. 

பாரோவின்‌ மகள்‌ ட்ட கண்டாள்‌, காதல்‌ 
கொண்டாள்‌. இந்தக்‌ இருமணத்தின்‌ மூலம்‌ மீனனின்‌ 
மகனுக்கு வாய்ப்பு அதிகம்‌ கிடைத.தது, இரக்கமில்லாமல்‌, 
மக்களைக்‌ கொடுமைப்படுத்தி வரிவசூலித்த. மூன்றாண்டுக 
ஞக்குள்ளாகவே தன்‌ பணப்‌; ௦ 'பெட்டியை நிரப்பினான்‌. 
- அவன்‌ இறந்தபொழுத அரக குடும்பத்‌ தவரைப்‌ பு 40] 


ம்‌ பில்லா டம 


60 

பது'போலப்‌ *பிரமிட்‌' ஒன்‌ நில்‌ புதைக்கப்பட்டான்‌. அவன்‌ 
கல்லறையிலே பாரோவின்‌ மகள்‌ கண்ணீர்‌ வடித்தாள்‌. 

நைல்‌ “நதித்‌ கரையோர த்தல்‌ எங்கோ தொடங்க 
மூன்று. தலைமுறைகளுக்குள்‌ சாதாரணக்‌ குடியானவன்‌ 
ஒருவன்‌ வளர்ந்து, அரண்மனைக்‌ கருகல்‌ அரசனுக்குச்‌ சம்‌ 
மாக. வாழ்க்ததைப்‌ பற்றிய கதைதான்‌ இது... - 
..... மீனனுக்கு. இருந்த வாய்ப்பும்‌, வசதியும்‌. அவனைப்‌ 
போலவே ஆற்றலுள்ள கலருக்கும்‌ கிடைத்தது. அவர்க 
ளெல்லாம்‌. ஒருதனிப்‌ பிரிவாக இருந்தனர்‌. அவர்கள்‌ 
தங்களுக்குள்‌ இருமணஞ்‌-செய்துகொண்டு தங்கள்‌ சொத்‌ 
துக்களை ஒரு குறிப்பிட்டவர்களுக்குள்‌ வைத்துக்கொண்ட 
னர்‌,. இவர்கள்‌. அரசனுக்குச்‌ சண்டையிலும்‌, வரிவசூலி 
லும்‌ அலுவலர்களாக இரும்‌தனர்‌. தண்ணீர்‌ வசதியும்‌, 
சாலைப்பாதுகாப்பும்‌ கவனித்‌ து வந்தனர்‌. உபயோகமான 
பலகாசியங்களைச்‌ செய்தும்‌, தங்களுக்குள்‌ - கடுமையான 
சட்ட திட்டங்களுக்கு உட்ப்ட்டும்‌ இருந்தனர்‌. . அரசன்‌ 
பகொடுங்கோலனாக . இருந்தால்‌. அவர்களும்‌ - அப்படியே 
இரும்தனர்‌. அரசர்கள்‌ பலமற்றவர்களா யிருந்தால்‌ இம்‌ 
ன யிரபுக்களே நாட்டை லட னர்‌; 


தங்களைக்‌ கெரமெைப்‌. படுத்‌ இயவர்களைக்‌ கொதித 
ண்ட்‌ மக்கள்‌ அழித்தனர்‌; பழம்‌ பிரபுக்கள்‌ கொல்லப்‌ 
பட்டு நிலம்‌ பிரிக்கப்பட்டது; எல்லோருக்கும்‌ ௪ம உரிமை 


கொடுக்கப்பட்டது... 2 


கில நாட்களுக்குப்‌ பிறகு, பழைய கதை திரும்பியது; 
இம்முறை பூச்சியின்‌ சந்‌.த.இியில்‌ திறமையான ஒருவன்‌ 
தண முயற்சியாலும்‌, உழைப்பாலும்‌ முன்னேறிப்‌ க்‌ 
னான்‌; மீனனின்‌ சந்ததிகள்‌ எழைகளாயினர்‌. 


61 


வேறு மாற்றங்கள்‌ எதுவும்‌ ஏற்படவில்லை, உண்மை: 
யான உழவர்கள்‌ ஒழுங்காக வேலை செய்து தங்கள்‌ தங்கள்‌” 
வரியையும்‌ செலுத்தினர்‌. வரிவசூலிப்பவரும்‌ வசூலிது: 
துச்‌ செல்வத்தைப்‌ பெருக்கினர்‌. 

மனிதர்களின்‌ ஆசைகளைப்பற்றிக்‌ கவலைகொள்ளா. 
மல்‌, காலத்தைக்‌ கடந்து நிற்கும்‌ கரைகளின்‌ இடையே 
ஓடி, இயற்கையின்‌ நியதியை ஒட்டி, ஏழை பணக்காரன்‌ 
என்ற வித்தியாசமின்றி எல்லோருக்கும்‌ வளத்த வாரி 
யிறைத்து றைல்நதி நியாயம்‌ வழங்கியது. 


எகிப்தின்‌ எழுச்சியும்‌ வீழ்ச்சியும்‌. 


“நரகரிகம்‌ மேற்கு நோக்கிப்‌ பயணம்‌ செய்கிறது” 
அன்று. பேசப்படுவதை நாம்‌ அடிக்கடி கேட்கிறோம்‌. 
கமக்கு மூன்‌ உழைத்து வழிகாட்டியவர்கள்‌ அட்லாண்டிக்‌ 
கடலைக்‌ கடந்து புதிய இங்கிலாந்து, புதிய நெதர்லாந்துக்‌ 
. கரைகளில்‌ தங்கினர்‌; அவர்களின்‌ குழந்தைகள்‌ பரந்த 
புல்வெளிகனைக்‌ கடந்தனர்‌; அவர்களின்‌ சந்ததிகள்‌. கலி 
போர்னியாவுக்கு வந்தனர்‌; இன்றைய சந்ததிகள்‌ பரந்த 
பசிபிக்‌ கடலை இந்நூற்றாண்டில்‌ முக்கியத்‌ துவம்‌ உள்ள 
தாகச்‌ செய்ய முயன்று கொண்டி ருக்கன்‌ றனர்‌. 


உண்மையாகக்‌ கூறுமிடத்து, (நாகரீகம்‌) ஒரே இடத்‌ 
.இல்‌ அதிக காலம்‌ நீடித் இருப்பதில்லை, அது எப்பொழு 
தும்‌ எங்கேயோ போய்கொண்டிருக்றெட த ஒழிய, மேற்கு 
-கோக்கியே எப்பொழுதும்‌ செல்வ தில்லை, சல சமயங்களில்‌ 
கிழக்கிலோ, அல்லது தெற்கலோ செல்லுகிறது. தேசப்‌ 
படதீதின்‌ குறுக்கும்‌ நெடுக்குமாகச்‌ செல்கிறது. ஆனால்‌, 
அது நகர்க்துகொண்டே யிருக்றெது. இருநூறு அல்‌ 
லது முந்நூறு ஆண்டுகளுக்குப்‌ பிறகு, நான்‌ இந்தக்‌ 
குறிப்பிட்ட மக்களுடன்‌ அதிகக்காலம்‌ இருந்துவிட்டேன்‌'” 
என்னு நாகரீகம்‌ கூறிவிட்டுத்‌ தன்‌ புத்தகங்கள்‌, அறி 
வியல்‌, கலை, இசை முதலிய மூட்டை முடிச்சுகளுடன்‌ 
புது இடங்களைத்‌ தேடி அலைகிறது, அது எங்கே செல்‌ 


63 


கிறது என்று" யாருக்கும்‌ தெரியாது. “இதுதான்‌ வாத்‌ 
வில்‌ உற்சாகத்தை ஊட்டுகிறது; 2" உண ல்க 


எ்கப்டில்‌; நாகரீக த இன்‌ ' நிலைக்களம்‌ கைல்கஇச்‌ 
கரையின்‌ வடக்கிலும்‌; தெற்கிலும்‌ செல்கிறது. முதன்‌ 
முதலில்‌ ஆப்பிரிக்கா விலிருக்‌ தும்‌, மேற்கு ஆசியாவி 
லிருந்தும்‌ மக்கள்‌ பள்ளத்தாக்கில்‌ வந்து தங்கினர்‌? 
அன பிறகு ரொம்ங்களை அமைத்தும்‌, ஈகரைக்‌ கட்டியும்‌ 
வாழ்ந்தனர்‌. “பாரோ? என்றழைக்கப்பட்ட பண்டைத்‌ 
தலைவனின்‌ ஆட்சிக்கு இழ்ப்படிந்தனர்‌. எகிப்‌ தின்‌ கீழ்ப்‌ 
பகுதியிலுள்ள மெம்பிஸ்‌ என்ற தலை௩கரில்‌ வாழ்ந்‌ தான்‌. 


ஈராயிரம்‌ ஆண்டுகளுக்குப்‌ பிறகு, இந்தப்‌ பழம்‌ சந்ததி 
யார்கள்‌ மிகவும்‌ பலவினமடைந்து தங்களைக்கூடக்‌ காப்‌ 
பாற்ற ச௪க்இயற்ற நிலையில்‌ இருந்தனர்‌. மேல்‌ எூப்இல்‌ 
850 மைல்‌. தெற்கில்‌ உள்ள இடீஸ்‌ நகரத்தில்‌ இருந்து 
வந்த ஒருபுதுக்‌ குடும்பத்‌ தினர்‌,பரம்‌,த பள்ள த்‌ தாக்கு முழு 
வதும்‌ ஆட்சி செய்ய முயன்றனர்‌. கருத்துக்கு முன்‌ 
2400-ல்‌ அவர்கள்‌ வெற்றியடைம் தனர்‌. எகிப்தின்‌ மேல்‌ 
பாதியையும்‌, £ழ்ப்பகு இயையும்‌ ஆண்வுவந்தவர்கள்‌, உல 
கில்‌ எஞ்சிய பாக ததைக்‌ கைப்பற்ற முயன்றனர்‌. இதற்கு 
முன்‌ சென்றிராத  மைல்நதியின்‌ பிறப்பிட ததிற்குச்‌ 
சென்று கணுப்பு எத்தியோப்பியாவைக்‌ கைப்பற்றினர்‌, 
அடுத்தபடியாகச்‌ சினாய்‌ பாலைவன த்தைக்‌ கடந்து, சிரியா 
விற்குள்‌ படையெடுத்துச்‌ தங்கள்‌ பெயரைக்‌ கேட்டு பாபி 
லோனியர்களும்‌, அசிரியர்களும்‌' பய்ப்படும்படி' செய்தனர்‌. 
எகிப்கைச்‌ சுற்றிலுமுள்ள பிர தேசங்கள்‌ அவாகள்‌ வ௪ 
மிருந்‌ததால்‌) எ௫ப்இன்‌ பாதுகாப்புப்‌ பற்றிக்‌ கவலையின்‌ 
திப்‌ பள்ளத்தாக்கு முழுவஇலும்‌ நிரம்பியிருக்க மக்களின்‌ 
வாழ்வை. வளமுள்ள தாக்க . முயன்றனர்‌. புதிய அணை 
களும்‌, அணைக்கட்டுகளும்‌ கட்டினர்‌. பாலைவனத்தில்‌ 


64 


ஒரு.. பெரிய நீர்‌த்தேக்கங்‌ கட்டி, -நைல்கதியின்‌. நீரைத்‌ 
தக்‌ அதை வரண்ட காலங்களில்‌ பயன்படுத்தினர்‌. 


கணிதமும்‌; வானநூலும்‌. படிக்க மக்கள்‌ தொடங்க 
னர்‌. அதன்மூலம்‌ கைல்‌ நதியில்‌ வெள்ளம்வரும்‌ நேரத்‌ 
தைக்‌ கண்டறிந்தனர்‌... இம்மாதிரிக்‌ காரியங்களுக்காக 
காலத்தைக்‌ கணக்டெக்‌ குறுக்குவழி தேவைப்பட்டது. 
805 நாட்கள்‌ கொண்ட ஆண்டுகள்‌ பன்னிரண்டு மா தங்க. 
ளாகப்‌ பிரிக்கப்பட்டது. அக்நியாகளிடமிருந்து ஒதுக்க 
வாழ்ந்த பழைய முறைக்கு மாருத, தங்கள அழைமுக து 
இற்குவரும்‌ வேற்றுகாட்டுப்‌ பொருள்களுடன்‌ எகிப்துப்‌ 
பொருள்களைப்‌ பண்டமாற்றுச்‌ செய்‌ தனர்‌. 
- இரீஸ்‌ நாட்டுக்‌ கிரேக்கர்களுடனும்‌, மேற்கு ஆசியா 
வின்‌ ௮ராபியாகளுடனும்‌ வியாபாரம்‌ செய்தனர்‌. இந்து 
ய்ர்களிடமிருந்து “வாசனைப்‌ பொருள்களையும்‌, னாவி 
லிருந்து பட்டும்‌ பொன்னும்‌ இறக்குமதி செய்தனர்‌. மணி 
னின்‌ எல்லாப்‌ படைப்புக்களிலும்‌ வாழ்வும்‌ தாழ்வும்‌ லெ 
குறிப்பிட்ட சட்ட இட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கின்‌ றன... 
எந்த ஒரு நாடோ அல்லது ஒரு பரம்பரையோ அதற்கு 
விலக்கல்ல. நானூ அ ஆண்டு நல்வாழ்விற்குப்‌ பிறகு இந்‌: 
இப்‌ பெரும்‌ மன்னர்கள்‌ தளர்வுற்றனர்‌. படைக்கள த்தில்‌. 
ஒட்டகையின்மீது சவாரி செய்து தலைமை தாங்குவது: 
விட அரண்மனையில்‌. தங்கக்‌ குழலின்‌ இன்னிசையை்க்‌ 
கேட்கவே பைத! மன்னர்கள்‌ பெரிதும்‌ விரும்பினர்‌. 
சட்டுமிராண்டிகளான சில குதிரை வீரர்கள்‌, எட்‌ 
தின்‌ எல்லைப்புறத்தில்‌ தொல்லை கொடுப்பதாகச்‌ செய்த 
இபிஸ்‌ நகருக்கு ஒருகாள்‌ வந்தது. அவர்களைத்‌ துரத்து 
வதற்காக ஒரு படை அனுப்பப்பட்ட து. படை பாலை 
வனத்திற்‌... புகுந்தது. அராபியர்கள்‌ அவர்களைக்‌. 
கொன்னு. தங்கள்‌. மூட்டை முடிச்சு, ஆடு இவற்றுடன்‌. 


65 


நைல் நதியை நோக்கி. வந்தனர்‌. அவர்களைத்‌ . தடுத்து 
நிறுத்த மற்றொரு. படையும்‌ அனுப்பப்பட்டது. கடுமை 
யான போருக்குப்‌... பிறகு . எதிப்தியர்கள்‌ தோற்றனர்‌, 
றைல்நதிப்‌ பள்ளத்தாக்கு, படையெடுத்து வக்‌ கவுக்க ரக 
குத்‌ திறந்து விடப்பட்டது. 


அவர்கள்‌ வேகமாகச்‌ செல்லும்‌ ம்‌” சவாரி 
செய்தனர்‌, வில்லையும்‌, அம்பையும்‌ உபயோகித்தனர்‌. 
்‌ குறுகிய காலத்தில்‌ அந்நாட்டின்‌ ஆட்சியைக்‌ கைப்பற்‌ 
றினர்‌. ஜந்து நூற்றாண்டுகள்‌ . எகிப்தை ஆண்டனர்‌. 
பழைய தலைககரை நைல்நதியின்‌ டெல்டாப்‌ பிரதேசத்‌ 
இற்கு மாற்றினார்கள்‌, எகிப்துக்‌ குடியானவர்கள்‌ அடக்‌ 
திக்‌ கொடுமைப்‌ படுத்தினர்‌. மனிதர்களைக்‌ கொடுமைப்‌ 
படுத்தி, குழந்தைகளைக்‌ கொன்று, பழைய கடவுளைப்பற்றிக்‌ 
கவலையின்‌ றி இருந்தனர்‌. நகரங்களில்‌ வாழ மனமின்‌ றிக்‌ 
தங்கள்‌ கூட்டதீதுடன இறந்த வெளிகளில்‌ தங்கினர்‌. 
அதுபற்றியே “ஆட்டு அரசர்கள்‌” எனப்‌ பொருள்படும்‌, 
*ஹைக்காஸ்‌' என்று அவர்கள்‌ அழைக்கப்பட்டனர்‌. 

கடைசியாக, அவர்களின்‌ கொடுங்கோன்மை சகிக்க 
முடியாக அளவிற்குப்‌ பெருகியது, 

அந்நியப்‌ படையெடுப்பை எதிர த்துக்‌ ளர்ந்த புரட்சி 
யில்‌ தலைமை தாங்க இபிஸ்‌ நகரைப்‌ பிரபுக்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ இசைந்தனர்‌. அந்தப்‌ பயங்கரச்‌ சண்டை 
மில்‌ எகிப்தியர்கள்‌ வெற்றிபெற்றனரா்‌, ஆட்டு அரசர்‌ 
கள்‌” ஈாட்டிலிருக்‌து விரட்டப்பட்டுத்‌ தாங்கள்‌ முன்பிருந்த 
பாலைவன ததிற்கே இரும்பிச சென்றனர்‌. இம்த அனு 
பவம்‌ எப்‌ இய மக்களுக்கு ஓர்‌ எச்சரிக்கையாக இரும்த து. 
ஐ.ர்‌.நாறு ஆண்டுகள்‌: அம்நியறாக்கு அடிமைப்பட்‌ டிரும்‌ 
தது, அவர்களுக்குப்‌ பயங்கர அனுபவமா யிருந்தது, இம்‌ 

நடம்‌ 


66 


மாதிரி. அனுபவம்‌ மறுபடியும்‌ ஏற்படக்கூடாது என 
எண்ணிப்‌ புனித பூமியை மாற்றார்கள்‌ தாக்க முடியாத 
வாறு தாய்நாட்டின்‌ எல்லைப்‌ பகுதியைப்‌ ' பலமுள்ள தாக 
ஆக்கினர்‌. 


இபிஸின்‌ புதிய மன்னனான டெத்மாசிஸ்‌ ஆசியாவின்‌ 
மேல்‌ படையெடுத்து, மெஸெபடோமியச்‌ சமவெளி வரை 
யிற்சென்றான்‌. யூப்பிரடிஸ்‌ நதியில்‌ தன்‌ எருதுகளின்‌ தாகம்‌ . 
தணித்தான்‌. பாபிலோனும்‌, நெனிவேயும்‌ அவன்‌ பேரைக 
கேட்டு நடுநடுங்க; அவன்‌ சென்ற இடமெல்லாம்‌ பல 
மான கோட்டைகள்‌ கட்டி அத்துடன்‌ நல்ல சாலைகளையும்‌ 
அமைக கான்‌. எதிர்காலத்தில்‌ படையெடுப்பிற்குப்‌ 
பெரும்‌ தடைகளாக இவைகளைக்‌ கட்டிவிட்டு வீடு. திரும்‌ 
பியபின்‌ டெதமாசிஸ்‌ இறந்தான்‌, அவன்‌ மகள்‌ காத்சிப்‌ 
சட்‌ அவன்‌ விட்ட வேலையைச்‌ தொடர்ந்து செய்தாள்‌. 
“ஆட்டரசர்கள்‌' அழித்த கோயில்களைப்‌ புதுப்பித்தாள்‌ 
பொது. நன்மைக்காக வீரர்களும்‌, வியாபாரிகளும்‌ ஒத்‌ 
துழைக்கும்‌. ஒரு பலமுள்ள காடாக எகிப்தை ஆக்கினாள்‌. 
அந்தப்‌ புதிய இராச்சியம்‌ 1600 லிருந்து, 1300 (கிறித்து 
வுக்கு முன்‌) வரை இருந்த அ, 


_ இராணுவ ப்தி அதிகநாள்‌ நீடிப்பதில்லை. பேரர 
சாக இருந்தால்‌ அதைக்‌ காப்பதற்கு அதிக ஆட்கள்‌ 
தேவை. ஆதலால்‌, படையில்‌ ௮.இக ஆட்கள்‌ இருப்பார்‌ 
கள்‌. ஒரு சிலர்தான வீட்டில்‌ தங்கிப்‌ பண்ணை வேலை 
களைக்‌ கவனித்து வாணிகப்‌ பொருளை உற்பத்தி செய்‌ 
தனர்‌. ,லெ வருடங்களுக்குள்‌ எகிப்து அரசாங்கம்‌ பெரி 
தாட, அந்நியப்‌ படையெடுப்பைத்‌ தடுக்க ஏற்பட்ட அதன்‌ 
படை, இறமையான்‌ ஆட்களும்‌ பணமும்‌ அற்ற ஒரு பாழ்‌ 
பட்ட நாடாக எட௫ப்தை ஆக்கியது. நாகரீக உலகத்தின்‌ 
செல்வங்களைத்‌ தன்னகத்தே கொண்டு, உறுதியுடன்‌ 


67 


ஓங்கி வளர்ந்‌ திருந்த எப்‌ துக்‌ கேோட்டைச்சுவரை ஆசியக்‌ 
காட்டுமிராண்டு . - மக்கள்‌, . தொடர்ச்சியொகது. தாகி 
வம்தனர்‌. 

முதன்‌ முதலில்‌ எஇப்துக்‌ கோட்டைகள்‌ பிறர்‌ வ௪ 
மாகாமல்‌. தனித்திறாம்தன. தொலைவிலுள்ள மெஸைப 
டோமியாவில்‌ ஒருநாள்‌ அசிரியா என்றழைக்கப்பட்ட ஒரு 
புதிய இராணுவ ஆட்சி கோன்றியது, விஞ்ஞானம்‌ பற்றி 
விருப்போ, கலைபற்றிக கவலையோ கொள்ளாமல்‌ அசிரியா 
சண்டையிட்ட து. . எதிப்‌தியர்களுக்கு எதிராகப்‌ படை 
மடுத்து, அவர்களை த்‌ கோற்கடி த்தது 'அசிரியா. 
இருபது ஆண்டுகளுக்கு அதிகமாக அவர்கள்‌ நைல்நஇப்‌ 
பிர தேசதகை ஆண்டனர்‌; எகிப்தின்‌ அழிவின்‌ ஆரம்ப 
மும்‌ அங்கே தொடங்கியது 


சிற்சில சமயங்களில்‌, கொஞ்சக்‌ காலத்திற்கு எ௫ப்‌ 
அயர்கள்‌ இழக்க சதந்திரத்கைத்‌ திரும்பப்‌ பெற்றனர்‌. 
மிகப்‌ பழைய இன த்தவர்களான ஏபெதியர்கள்‌, நூற்றாண்‌ 
டுக்‌ கணக்கான கடின உழைப்பால்‌ வலிமை இழந்துவிட்‌ 
மார்கள்‌. வரலாற்றினின்‌ றும்‌ மறைந்து, உலக நாகரிகத்‌ 
இன்‌ தலைமைப்‌ பதவியையும்‌ விட்டுவிடும்‌ காலம்‌ அவர்‌ 
களுக்கு வந்துவிட்டது. நைல்கஇயின்‌ முகத்துவார த்தி 
லுள்ள ககரங்களில்‌ கரக்க வணிகர்கள்‌ பலர்‌ வந்து குழு 
மியிருந்தனர்‌. 


நைல்நதியின்‌ முக த்துவரா த்திற்கு அருகே செய்யிஸ்‌ 
என்னுமிடத்தில்‌ ஒரு புதிய தஹைகர்‌ கட்டப்பட்டு, எபெது 
ஒரு வியாபார்‌ காடாயிற்று. ஆசியா ஐரோப்பா வாணி 
கததிற்கு, ஈடுவாயிருந்‌ து பெரிதும்‌ உதவிற்று. 


கிரேக்கர்களுக்குப்‌ பிறகு பாரகேர்கள்‌ வந்து ஆப்‌ 
பிரிக்காவின்‌ வடபகு இ முழுவதையும்‌ வென்றனர்‌. இரண்டு 
மிாற்முண்டுகளுக்கு பிறகு, பாரோக்களின்‌ பழம்பூமியை 


68 


அலெக்ஸாந்தர்‌ ஒரு கிரேக்க மாகாணமாக ஆக்கினான்‌. 
அவன இறந்த பிறகு அவன தளப்‌ இகளில்‌ ஒருவனான 
டாலமி என்பவன்‌, தன்னைப்‌ புதிய எப்‌ இின சுயேச்சை 
மன்னனாக ஆக்கிக்கொண்டான்‌. டாலமியின்‌ குடும்பத்‌ 
தினர்‌ இருநூறு ஆண்டுகள்‌ வரை ஆண்டனர்‌. ல்‌ 


கிறித்து பிறப்பதற்கு 80 ஆண்டுகளுக்குமுன்‌, டாலமி 
யின்‌ வம்சத்தின்‌ கடை அரசியான களியோபாகரா, 
வெற்றி கண்ட உரோமத தளபதி ஆக்டேவியானஸின்‌ 
'கைதியாகாமல்‌ தற்கொலை செய்துகொண்டாள்‌. அத்‌ 
அடன அந்த வம்சம்‌ முடிவுற்றது, ௮தன்‌ பிறகு சுயேச்சை 
நாடான எகிப்து நிலை மாறி உரோமப்‌ பேரரசின்‌ ஒரு பகுத 
யாகவே இருந்தது. 


நதியிடை நாரு 
மெஸெபடோமியா 


உயர்ந்த பிரமிட்டின்‌ உச்சிக்கு உன்னை கான்‌ இப்‌ 
போது அழமைகதுச்‌ செல்லப்‌ போடறேன்‌. ' ஈன்றாகது 
தொதுஇச்‌ சென்றால்‌ தான உச்சியை அடைய முடியும்‌, 
_இந்தசு செயற்கை மலையைச செய்வதற்குப்‌ பயன்பட்ட 
கடப்பைக்‌ கற்களும்‌, ௮தை மூடுவதற்கு உபயோகிக்கப்‌ 
பட்ட ஈல்லபல கற்களும்‌ காணப்படவில்லை, உரோ 
மானியர்‌ தம்‌ புதிய நகரங்களைக்‌ கட்டுவதற்காக இருடிச' 
சென்றுவிட்டனர்‌. இந்த விசித்திரமான மலையுசசியி 
லிருந்து உல்லாசமாக ஊரைப்‌ பார்ததுக்கொண்டிருக்கும்‌ 
ஆடு அமகாயிருகறெது. சல அராபியப்‌ பையன்களுடன்‌, 
சிறிது சிரமத்திற்குப்‌ பிறகு காம்‌ இதன்‌ உச்சியை அடைய 
லாம்‌. அங்கே தங்கி மனித இன வரலாற்றின்‌ அடுத்த 
அ. துதியாயதகதைப்‌ பார்க்கலாம்‌. 


அ௮ங்கே-- ஆம்‌-—தொலை தூர தீதில்‌ பரந்த பாலைவெளி 
யின்‌ மஞ்சள்‌ மணலுக்கு அப்பால்‌, பழம்பெரும்‌ நைல்நதி 
பாலையைக கடந்து கடலிற்‌ கலக்கும்‌ இடத்திற்கும்‌ அப்‌ 
யால்‌, உன்‌ கழுகுக்‌ கண்களால்‌ பார்த்தால்‌, ஒளிபட்டுச்‌ 
சிதறும்‌ பச்சைக்கொடி ஆடுவது தெரியும்‌. இருபெரும்‌ 
கதிகளுக்கடையே உளள பள்ள த்தாக்குகான்‌ அது, 
பழைய கேசப்‌ படத்தின்‌ மிகவும்‌ முக்கியமான இடம்‌ அது, 


70 


“பழைய ஏற்பாட்டின்‌” (014 Testament) சுவர்க்க பூமி 
அது. இரேக்கர்களால்‌ மெஸெபடோமியா என்‌ றழைக்கப்‌' 
பட்ட அற்புதமுஃ, ஆச்சர்யமும்‌ நிறைந்த நாடு அது. 

*£மெஸோஸ்‌” (Mesos) என்றால்‌ நடு; அல்லது இடை 
என்றும்‌, *பொடமரஸ்‌” (Potomos) என்றால்‌ கிரேக்க 
மொழியில்‌ நதி” என்றும்‌, பொருள்‌. அதுபற்றியே நதி: 
யில்‌ வாழும்‌ குதிரைக்கு ஹிப்போபாட்டமாஸ்‌ எனப்பெயர்‌ 
வந்தது. ஆகையால்‌, மெஸெபடோமியா என்றால்‌ ௩௫ 
யிடை நாடு எனப்‌ பொருள்படும்‌. பாபிலோனியர்கள்‌ 
புராட்டு' என்றமைத்தது யூப்ரடீஸ்‌ நஇயும்‌,  தஇிக்லா த்‌ எண்‌ 
றழைத்ததுடைகிரீஸ்‌ நதியுமாகும்‌, தேசப்‌ படத்தில்‌ இந்து 
இரு நதிகளையும்‌ காணலாம்‌. ஆர்மீனியாவின்‌ வடக்கு 
மலைத்தொடரில்‌ பனிப்பாறையில்‌ உற்பத்தியாகி, மெது 
வாகத்‌ தெற்குச்‌ சமவெளியிற்‌ பாய்ந்து பார£க வளைகுடா 
வின்‌ கலங்யெ கரையை அடைகிறது. இந்துமகா சமுத்‌ 
தரத்தின்‌ ளெக்கடலின்‌ பேரலைகளில்‌ மறையுமுன்‌, உப 
யோகமுள்ள ஒருபெரும்‌ காரியத்தைச்‌ சாதஇத்திருக்‌ 
இன்றன, இந்நதிகள்‌. 

வரண்டு உலர்ந்த பிரதேசத்தை, மேற்கு ஆசியாவின்‌ 
ஒரே செழிப்பான இடமாக ஆக்கின. ஆதலால்‌ தான்‌ 
வடக்கு மலைவாகிகளும்‌, தென்‌ பாலைவாசிகளும்‌ வதியும்‌: 
மெஸெபடோமியா மிகவும்‌ முக்கியம்‌ வாய்ந்ததாக இருக்‌ 
கிறது, 


உயிர்‌ வாழ்வன எவ்வா சுகமாக இருக்க விரும்பு 
வது நாம்‌ நன்கு அறிந்த உண்மை. மழை பெய்யும்பொழுது 
பூனை தங்குமிடம்‌ தேடி. ஓடுகிறது. குளிரஇகமா யிருக்‌ 
தால்‌, நாய்‌ கணப்படுப்புக்குள்‌ இடம்‌ தேடுகிறது. கடலின்‌ 
ஒரு பகுதியில்‌ முன்னிருந்தைவிட உப்பு அதிகமாகி 
விட்டால்‌, ஆயிரக்கணக்கான சின்னஞ்சிறு மீன்‌ கூட்டங்‌ 
கள்‌, விரிந்த வாரிதியின்‌ மற்றொரு பகுதிக்கு நீந்திச்‌ செல்‌ 


7 


. இன்றன. யறவைகளேர வெனில்‌, ஆண்டுக்கொரு முறை 
ஓர்‌. இடத்திலிருந்து: மற்றோர்‌ இடத்திற்கும்‌. பறந்து 
செல்லும்‌. குளிர்காலம்‌ வந்தால்‌ வாத்துக்கள்‌ வேறிடம்‌ 
சென்றுவிடும்‌. பட்டுப்‌ பூச்சிகள்‌ பறக்க ஆரம்பித்தால்‌ 
கோடை பிறந்ததென நரம்‌ களிப்படை டமும்‌, 


மனிதனும்‌ இந்த விதிக்கு விலக்கல்ல. குளிர்கால 
ஊசிக்காற்றைக்‌ காட்டிலும்‌, - சூட்டடுப்பின்‌ : ௮னலைப்‌ 
பெரிதும்‌ விரும்புகிறான்‌ அவன்‌. ஒருஅண்டு ரொட்டியும்‌, 
நல்ல சாப்பாடும்‌ கிடைத்தால்‌, சாப்பாட்டையே பெரிதும்‌ 
விரும்புகிறான்‌. தவிர்க்க முடியாத தேவை என்றால்‌ 
பாலைவன த்தில்‌, அல்லது துருவப்‌ பிரதேசத்தின்‌. பனி 
யிற்‌ கூட வாழ்வான்‌ அவன்‌. தங்குவதற்குக்‌ தகுதி 
்‌ மான இடமளித்கால்‌, ஒருசிறிதும்‌ தயக்கமின்றி ஒப்புக்‌ 
கொள்வான்‌. தன நிலையை உயர்‌ த்துவ தில்‌ உள்ள விருப்‌ 
பம்‌, வாழ்வைக்‌ களைப்பாற்றி வளமாகச்‌ செய்து கொள்‌ 
ளும்‌ ஆசை, உலகின்‌ முனனேற்றத்திற்கு முக்கியமாய்‌ 
என்றுமே இருந்திருக்கிறது. 

ஐரோப்பாவின்‌ வெள்ளை இனத்தவரைப்‌ பூமியின்‌ 
கடைக்‌ கோடிக்கு விரட்டியது ௮.து. 


நம்‌ சொந்த நாட்டின்‌ சமவெளியிலும்‌, மலைப்பிர 
தேசத்திலும்‌ மக்கள்‌ வதியும்படி செய்ததும்‌ அதுவே, 
. பருவ நிலையும்‌, காயங்கள்‌ வாழ்வதற்கு வசதி உள்ள 
இடத்தைத்‌ தேடி ௮து கிடைக்கும்வரை ஆயீரக்கணக்‌ 
கான மக்களைக்‌ கிழக்கிலிருந்து மேற்கும்‌, தெற்கிலிருந்து 
வடக்கும்‌ நிற்காமல்‌ பிரயாணம்‌ செய்யும்படி. வைத்ததும்‌ 
அதுதான்‌. 


குறைந்த உழைப்பில்‌ அதிக வசதியைத்‌ தேடும்‌, 
உயிர்வாழும்‌ இனத்திற்கு உரிய உணர்ச்சி, மேற்கு 
ஆசியாவின்‌ குளிர்ம்‌த மலைப்‌ பிரதேசத்திலும்‌, பாலைவன க்‌ 


ந்து 


இலும்‌ வாழும்‌ மக்களை மெஸெபடோமியாவின்‌ வளமான . 
பள்ளத்தாக்கில்‌ புதிய இடம்‌ கெடும்படி கதுரண்டியது. 
இந்தச்‌ சுவர்க்க பூமியைச்‌ சொந்தமாக ஆக்கிக்‌ கொள்ள 
அவர்கள்‌ போரிட நேர்ந்தது. 


இந்த இன்ப பூமியைப்‌ பற்றிக்‌ கேள்விப்பட்டு, நூற்‌ 
முண்டுக கணக்காக இதைக்‌ கைப்பற்றி எண்ணி வந்த 
மக்களை ௧, தங்கள்‌ குடும்பம்‌, பண்ணை முதலியவைகளைக்‌ 
காக்காமல்‌ அடுக்க ௮இக.த்‌ துணிவும்‌, ஆராய்ந்து. செய்‌ 
யும்‌ இறனும்‌ தேவைப்பட்டது, 
தொடர்ந்துவந்த இந்தப்‌ பூசலின்‌ காரணமாக, ஏற்‌ 
கெனவே வாழ்ந்த இனத்திற்கும்‌, வளமான பூமியில்‌ பங்கு 
கேட்கும்‌ வாழவச்கத இனத்திற்கும்‌ எல்லையில்லா த 
போராட்டம்‌ நடந்து வந்தது. அதிக சக்‌ தியில்லா த 
வனும்‌, பலஹீனனும்‌ வெற்றிபெற முடியவில்லை, 
வீரனும்‌, புதீதிசாலியும்‌ வெற்றி பெற்றனர்‌. இவர்களால்‌ . 
உருவாக்கப்பட்ட தால்‌ தான்‌ மெஸெபடோமியா ஒரு வலு 
வான இனத்தின்‌ இருப்பிடமாகவும்‌, பின்‌ சந்ததிக்கும்‌ 
பயனுள்ள ஒரு புகழ்பெற்ற நாகரீகத்தை உருவாக்கிய 
இடமாகவும்‌ முடிந்தது. 


நக்‌ எழுத்தாளர்கள்‌ 


1472-ம்‌ ஆண்டு, கொலம்பஸ்‌ அமெரிக்காவைக்‌ 
கண்டு பிடிப்ப தற்குச சில காலத்திற்கு முன்பு, ஜோஸபட்‌ 
யார்பாரோ என்பவன்‌ வெனிஸ்‌ நாட்டின்‌ பெர்ஸிமாவில்‌ 
யிரயாணம்‌ செய்துகொண்டிருந் தான்‌. சிராஸ்‌ என்ற இடத்‌ 
இற்கருகிலுள்ள குன்றுகள்‌ அவனுக்குப்‌ பெரிய புதிராக 
இருந்தன. சிராஸ்‌ குன்றுகள்‌ பழைய கோயில்களால்‌ 
மூடப்பட்டிருந்‌தன. மலைப்பாறைகளில்‌ இந்தக்‌ கோயில்‌ 
கள்‌. பாறைகளில்‌: செதுக்கப்பட்டிருக்‌ தன. அங்குத்‌ 
தொழுது . வந்த ஆதிவாசிகள்‌  நரற்றாண்டுகளுக்கு 
முன்பே மறைந்து விட்டனர்‌. அதனால்‌, அந்தக்‌ கோயில்‌ 
களும்‌ பாழடைந்து விட்டன. கோயிற்‌ சுவர்களில்‌ 
புரியாக புது எழுத்துக்களில்‌ புரரணக்‌ கதைகள்‌ எழுதப்‌ 
பட்டிருந்தன. கூர்மையான நகத்தால்‌ கோடு கிழித்தது 
போலிருந்‌த இதைப்‌ பார்பாரோ கவனித்தான்‌. 


பெர்ஸியாவிலிருக்து திரும்பிய தும்‌ தான்‌ கண்டவற்‌ 
றைத்‌ தன்‌ நண்பர்களிடமும்‌, மக்களிடமும்‌ கூறினான்‌. 
அந்தச்‌ சமயத்தில்‌ துறாக்கயர்கள்‌ ஐரோப்பாவில்‌ படை 
'யெடுப்பதாக மிரட்டினர்‌. மக்கள்‌ படையெடுப்பிற்‌ கவன 
மாயிருந்ததால்‌, மேற்கு ஆசியாவின்‌ மத்தியில்‌ , எங்கோ 
இருக்கும்‌ 'புதிய, புரியாத  எழுத்தைப்பற்தி யாருமே 
கவலைப்‌ படவில்லை, 


74 


இரண்டரை நூற்றுண்டுகளுக்குப்‌ பிறகு பிட்ரோ 
டெல்லாவாலி என்ற ரோமானிய இளைஞன்‌; இருநூறு 
ஆண்டுகளுக்குமுன்‌ பார்பாரோ பார்‌ ததுச சென்ற சிராஸ்‌ 
குன்றுகளைப்‌ பார்வையிட்டாண்‌. புரியாத அந்த எழுதக்‌ 
தைக்‌ கண்டு அவனும்‌ இகிலடைந்தான. ஆர்வமுள்ள 
இனைஞனான தால்‌ அந்த எழுத்துக்களை அப்படியே எழுதித்‌ 
தன நண்பனுக்கு அனுப்பினான்‌. அத்துடன்‌ தன பிரயா 
ணக்‌ குறிப்புகள்‌ சிலவற்றையும்‌ சேர்த்து அனுப்பினான்‌. 
டாகடர்‌ சிபானோ நேபிள்ஸ்‌ நகரில்‌ மருத்துவத்‌ தொழில்‌- 
நடதது வந்தான்‌. தன மருத்துவத்‌ தொழிலுடன்‌ கல்வி 
யில்‌ ஆர்வம்‌ கொண்டு பமின்றும்‌ வந்தான்‌. சிபாடுனா- 
அந்த வீநோதமான உருவங்களைப்‌ பிரதியெடுத்து மற்று: 
அறிவுக்கலை வல்லுநர்களிடம்‌ காண்பித்தான்‌. துரது: 
ரஷ்ட வசமாக, ஐரோப்பா மறுபடியும்‌ வேறு வேலைகளில்‌: 
மூழ்கியிருந்த ௮. 


பிராடஸ்டென்ட்‌ பிரிவினருக்கும்‌, கத்தோலிக்கருக்‌ 
கும்‌ இடையே பயங்கரப்‌ போர்‌ நடந்தது. மதுக்கொள்‌ 
கைகள்‌ சிலவற்றில்‌ ஈடுபாடுடையவர்கள்‌; தம்முடன்‌ 
மாறுபட்ட கருத்துக்கள்‌ கொண்டவர்களைக்‌ கொன்னு 
குவித்தனர்‌. ஆப்பு வடிவத்தில்‌ உள்ள எழுத்தின்‌ , 
விளக்கத்தைக்‌ கண்டுபிடிப்பதற்கு இடையே மற்றொரு: 
நூற்றாண்டும்‌ கடந்தது, 

பதினெட்டாம்‌ நூற்றாண்டு--சறுசறுப்பும்‌, எ. 
யும்‌ அறியவேண்டும்‌ என்ற மனமும்‌ கொண்ட மக்க 
ளுக்குப்‌ பொன்னான | காலம்‌ விஞ்ஞானப்‌  புதிாகளை 
விரும்பினர்‌ மக்கள்‌; டென்மார்க்கைச்‌ சேர்ந்த ஐந்தாம்‌ 
பிரெடரிக, மேற்கு ஆசியாவிற்கு தீ தான்‌ அனுப்ப இருக்‌ 
கும்‌ பிரயாணக்‌ குழுவில்‌ சேரக்‌ கல்வியறிவுடையவா கனை 
அழைத்தான்‌. அந்தக குழுவிற்‌ சேர எண்ண றறவர்கள்‌' 


79 


முன்வந்தனர்‌, 1761-ல்‌ சோபன்‌ ஹேகனிலிருந்‌ து னெம்பிய' 
அந்தப்‌ பிரயாணம்‌ ஆஅ ஆண்டுகள்‌ நீடித்தது. இந்த 
ஆருண்டுக்‌ காலத்திற்குள்‌ பிரயாணக்‌ குழுவில்‌ கார்ஸ்‌: 
டன்‌ நெய்பர்‌ (Karsten Niebuhr) என்பவரைக்‌. தவிர 
ஏனையோர்‌ இறந்தனர்‌. உழவு த்தொழிலை மேற்கொண்ட 
ஜெர்மானியர்‌ நெய்பர்‌, தடித்த புத்தகங்களையுடைய நூல்‌ 
நிலையத்தில்‌ காலத்தைச்‌ செலவிட்ட பேராசிரீயர்களைக்‌ 
காட்டிலும்‌ துன்பங்களை த தாங்கும்‌ வல்லமை படைத்‌ 
இருந்தார்‌. 


நிலத்தை அளக்கும்‌ வேலையில்‌ இருந்த நெய்பர்‌ ௩ம்‌ 
போற்று தலுக்கு ஆளான 'இகாஞர்‌ ஆவர்‌. : குழுவைச்‌ 
சேர்க்‌ த ஏனையோர்‌ இறந்தபிறகு கன்னக்‌ கனியராகப்‌ பிர 
, யாணத்கதைதக்‌ தொடர்ந்து பாழடைந்திருந்த பெர்‌ 
பாலில்ஸ்‌ (ஒrsepolis) என்ற இடத்திற்குவந்து, அங்கு 
ஒருமாத காலம்‌ தங்கிப்‌ பழுதடைந்த அரண்மனைச்‌ சவரி 
னும்‌, பாழடைந்த கோவில்களின்‌ மஇலிலும்‌ காணப்பட்ட 
- எழுத்துக்களின்‌ பிர இகளை யெடு த்தார்‌. டென்மாரக்‌(Den- 
றaாk)குக்குத இரும்பிய பிறகு தாம்‌ கண்டுபிடி ச்‌ தவை 
களை விஞ்ஞான உலனை நலங்கருஇ (அசட்டு) வெளியிட்‌ 
டார்‌. தம்‌ சொந்தப்‌ புத்தக த்கிலிருந்து சிலவற்றைப்‌ 
படிக்க முயன்றார்‌. ஆனால்‌ அவர்‌ வெற்றிபெறமுடிய 
வில்லை. அவர்‌ எடுத்துக்சொண்ட வேலையில்‌ உள்ள 
சிக்கலையும்‌, சிரமத்தையும்‌ அறிந்த நாம்‌ அவர்‌ வெற்றி 
பெறாதது குறித்து ஆச்சர்யப்‌ படுவ தற்கில்லை. 


எகிப்‌தின புரா தன வரிவடிவ எழுத்துக்களைப்‌ புரிந்து 
கொள்ள, சேம்பலியன்‌ (Champollion) Am படங்களி 
லிருந்து தன்‌ பாடத்தை ஆரம்பித்தான்‌. 


பெர்சிபாலிஸிலுள்ள எழுத்துக்களில்‌ எந்தவிதமான 
படததையும்‌ காணவில்லை. அவைகள்‌ 7-வடிவமுள்ள 


76 


ல 


அழு,த்துக்களில்‌ . இருக்‌ தன, இவையே முடிவில்லாமல்‌ 
மறுபடியும்‌ மறுபடியும்‌ கோன்றினவாகலால்‌, ஐரோப்‌ 
4ரியர்களின்‌ கண்களுக்கு எதையும்‌ உணர்த்த முடியாம 
விருந்‌ தன. : 


தற்பொழுது, புதிர்‌ அவிழ்க்சப்பட்ட பிறகு, சுமேரி 
யர்களின்‌. மூல எழுத்துக்களும்‌ எஇிப்‌தியர்ககாப்‌ போன்றே 
வரிவடிவ மொழியாக இருந்தது என அறிகிறோம்‌. 


எகிப்தியர்கள்‌ நீண்ட காலத்திற்கு முன்பே பாப்‌ 
பைரஸ்‌ இலையைக்‌ கண்டுபிடி தது, வடிவங்களை  வழவழப்‌ 
பான இலையின்‌ மேல்பாகத்தில்‌ வரைந்தனர்‌, மெஸெப்‌ 
'டோமியாவில்‌ வத்‌ தவர்கள்‌ தங்கள்‌ எழுத துக்களைக்‌ 
கடினமான மலைப்‌ பாறைகளிலாவ த அல்ல து களிமண்ணா . 
லான மிருதுவான செங்கல்லிலாவ து செதுக்னெர்‌. 


சேவையின்‌ அவசிய த்தை உணர்ந்து, தங்களுடைய 
சிந்தனையில்‌. முதலில்‌ கோன்றிய படங்களைக்‌ கொஞ்சம்‌ 
(கொஞ்சமாகச்‌ சிறிது படுகத்திக்கொண்டனர்‌, அவர்களு 
டைய தேவையைப்‌ பூர்த்தி. செய்துகொள்ளப்‌. போது 
மான, 500 க்கும்‌ அதிகமான வெவ்வேறு எழுத்துக்களைக்‌ 
கண்டு ' பிடித்தனர்‌. ட 


அவற்றின்‌ உதாரணங்கள்‌ சில சின்வருமாஸு;:-- 


முதன்‌ முதலில்‌, செங்கல்லில்‌ நகத்தால்‌ ஒரு நட்சத்‌ 
அிரம்‌ போன்ற உருவம்‌ வரையப்பட்டது. 


ஆனால்‌, சிறிது காலத்திற்குப்‌ பிறகு, நட்சத்திரதீ 
தைக்‌ குறிக்கும்‌ வடிவம்‌ ௮.இகச்‌ சிக்கல்‌ கொண்டதாக 
இருந்‌ ததால்‌ கைவிடப்பட்டு, வேறொரு உருவம்‌ அமைக்‌ 
அகப்பட்டது. 


77 


இன்னுஞ்‌ சிறிது காலத்‌ திற்குப்‌ பிறகு (தவ லோகம்‌” 
என்ற பொருளும்‌, நட்சத்திரத்துடன்‌ இணைக்கப்பட்டு, 
அதன்‌ வடிவமும்‌ வேறுவிதமாக மாற்றப்பட்டு, ஏற்கனவே 
இருந்ததைக்‌ காட்டிலும்‌ ஒரு பெரும்பு.திராக ன ரட்‌ 
பட்டது. 


்‌ அதே முறையில்‌, எருது ஒன்றைக்‌ குறிக்கும்‌ வடிவ 

மும்‌ பல மாறுதலை அடைந்தது. மீனின்‌ உருவமும்‌: 
மாறுதல்‌ அடைந்தது, மூகன்‌ முதலிற்‌, சூரியனைக்‌ 
குறித்‌ த ஒரு வட்டமும்‌ மாறிற்று. 

இம்மா திரி விந்தையான வடிவங்களின்‌ பொருளைப்‌ 
புரிந்துகொள்வது எவ்வளவு கடினமான காரியம்‌ எண்‌ 
பது ' இப்பொழுது புரிகிறதல்லவா? குரோடிபாண்ட்‌ 
(Grotefond) என்ற ஜெர்மானியப்‌ பள்ளி ஆசிரியர்‌ ஒரு- 
வரின்‌ சலியாத உழைப்பின்‌ பயனாக, கெய்பரின்‌. பு.த்‌. ககம 
வெளியிடப்பட்ட முப்பது ஆண்டுகளுக்குப்‌ பிறகு, ஆப்பு: 
வடிவ எழுத்துக்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டு மூன்று நான்‌ 
காண்டுகளுக்குப்‌ பின்‌, நாண்கு எழுத்துக்களின்‌ 
பொருளைப்‌ புரிந்துகொள்ள முடிந்த து. 

டி (ஓ), ஏ (4), ஆர்‌ (8); சா (5h) என்ற நான்கு. 
எழுத்துக்கள்‌ தான்‌ அவை. இவைகள்‌ டாரஸ்‌ (றத 
ஸு) என்ற அரசனின்‌ பெயரைக்‌ குறிக்கிறது. நாம்‌: 
அதை டாரியஸ்‌ (0௨118) என்‌ றழைக்‌ இடரும்‌. 

அதன்‌ பிறகு, உலகம்‌ முழுதும்‌ ஒரு பெரும்‌ ஈகராக: 
தோன்றும்படி செய்வித்த தந்தக்‌ கம்பங்களும்‌, கபால்‌: 
போக்குவரத்தும்‌ தோன்றுவதற்கு முன்பு மட்டுமே நடக்‌ 
கக்கூடிய ஒரு சம்பவம்‌ நிகழ்ந்தது. பொழறுமையுள்ள” 
ஐசோப்பியப்‌ பேராசிரியர்கள்‌, புதிதாக முளைத்த ஆ௫யம்‌ 
- புதிரை விடுவிக்க இரவு நேரத்தில்‌ ' விளக்கடியில்‌ தங்கள்‌ 
கேரதகச்‌ செலவிட்டுக்கொண்டிரு௩கத அதே நேரத்தில்‌: 


78 


ஹென்ரி ராலின்‌சன்‌ (Henry Raolinson) என்ற இளைஞன்‌ 
பிரித்தானியர்களின்‌ கிழக்கு: இந்தியக்‌ கம்பெனியிற்‌ பணி 
யாற்றிவந்‌தான்‌.. தன்னுடைய ஓய்வு: நேரத்தில்‌ பெர்ஸி 
யன்‌ மொழியை அவன்‌ கற்றுவந்தான, குன்‌ படைகளைப்‌ 
பயிற்றுவிக்கச்‌ சில ஆட்கள்‌ தருமாறு ஆங்கிலேய 
.ஆட்சியினரைக்‌ கேட்டுக்கொண்டார்‌ பெர்ஸியாவின்‌ ஷா. 
அதன்படி ராலின்சன்‌ டெஹ்ரானுக்குச்‌ (1௦11௧௩) செல்‌ 
அம்படி பணிக்கப்பட்டான்‌. பெர்ஸியா முழுவதும்‌ சற்றி 
வந்த ராலின்சன்‌, ஒரு காள்‌ பெயிஸ்டன்‌ (ஸ்1ச%மா) என்ற 
-கிராமத்தைப்‌ பார்வையிட நேர்ந்தது. “கடவுளர்களின்‌ 
“உறைவிடம்‌” எனப்‌ பொருள்படும்‌” பாகிஸ்‌ தானா (188218 
ங்ஹல) என்றழைத்தனர்‌, பெர்ஸியர்கள்‌ அம்தக்‌ கிராம. த. 
-பெர்கயர்களின்‌ பண்டை இருப்பிடமான. இரானிலிருக்.து 
ரற்றாண்டுகளுக்கு முன்பு மெசெபடோமியாவுக்குச்‌ செல்‌ 
லும்‌ பாதை இந்தக்‌ கிராமக்தின்‌ வழியாகச்‌ சென்றது. 
பெர்சிய மன்னன்‌ டாரியஸ்‌ தன்‌ புகழை அவனிக்கு எடுத்‌ 
அரைக்க. உயர்ந்த மதில்களையும்‌, மலைக்குன்றுகளையும்‌ 
அங்கே அமைத்திருக் கான்‌. 


பாையோர தீதில்‌, சற்று உயரமான இடத்தில்‌ கன்‌ 
புகழ்வாய்ந்த செயல்களைப்‌ பற்றிய விபர த்தைச்‌ செதுக்க 
வைத்தான்‌. இந்த எழுத்துக்கள்‌. பெர்சி மொழியான 
பாபிலோனியனிலும்‌, (808௨) ஈகரின்‌ மொழியிலும்‌ இருக்கி 
றது. படித்துப்‌ புரிந்துகொள்ள முடியா தவர்களுக்கு 
இந்தக்‌ சையைக்கூற அழகான. இற்பம்‌ ஒன்றும்‌ இத்‌ 
டன்‌ வரையப்பட்டிறாக்கற து. வாசுக்காரர்களிடமிரும்‌ து 
அரச உரிமையைப்‌ பறிக்க முயன்ற கெளம.தா (Gaumata) 
என்பவனின்‌ உடல்மேல்‌ தன்‌ காலை ஊன்றி, வெற்றிப்‌ 
பெருமிதததுடன்‌ பெர்சிய மன்னன்‌ நிற்பதுபோல்‌, அதில்‌ 
காணப்படுகிறது, காட்சியைக்‌ தெளி வபடுத்தும்‌ 
பொருட்டு, கெள தமனின்‌ ஆட்கள்‌ சிலர்‌, கைகள்‌ கட்டப்‌ 


7.9 


வட்டு மரணத்தை ௪ திர்கோக்கெகெளம,தாவின்‌ பின்புறம்‌ 
கின்றுகொண்டிருப்பது போல்‌ சித .தரிககப்பட்டிருக்கிறது. 


அந்தப்‌ படமும்‌, விளக்கமும்‌ பாதையிலிருந்து நூற்‌ 
றுக்கணக்கான அடி. உயர த்இல்‌ இருந்தன... உயிருக்கும்‌, 
உடலுக்கும்‌ அபாயம்‌ விளைவிக்கும்‌ ௮ம்த உயரத்தைப்‌ 
'பொருட்படுத்தா.து,.உயர்ம்‌,த பாறையின்‌ உச்சியில்‌ உள்ள 
அந்த எழுத்துக்களின்‌. முழுப்பிரஇயையும்‌ எடுத்தான்‌ 
ராலின்சன்‌. இந்தச்‌ செயலும்‌, இதன்‌ விளைவும்‌ மிகவும்‌. முக்‌ 
இயம்‌ வாய்ந்ததாக . இருந்தது.  எ௫ப்இன்‌ ரோசாட்டி 
கல்லைப்‌. போலவே, பெயிஸ்டன்‌. குன்றும்‌ புகழ்வாய்ந்த 
தாயிற்று. சுமேரியாவின்‌ பழம்பெரும்‌ ௩௧ எழுத்துக்களைக்‌ 
அண்டு பிடிக்கும்‌. முயற்சியில்‌. கரோட்டிபண்டுடன சேர்ந்‌ த 
ராலின்சனும்‌ புகழைப்‌ . பகிர்ந்து கொண்டான்‌. 
அவரகள்‌ ஒருவரை யொருவர்‌. பார்க கதுமில்லை. . ஒரு 
வரைப்‌. பற்றி மற்றொருவர்‌ கேள்விப்பட்டதுமில்லை. . ஜெர்‌ 
மானியப்‌ பள்ளி ஆசிரியரும்‌, பிரித்தானிய. அலுவலரும்‌, 
எல்லர்‌ விஞ்ஞானிகளும்‌ செய்வதைப்போல, பொதுநலத்‌ 
இற்காகச்‌ சேர்ந்து உழைத்தனர்‌. பழம்‌ எழுத்துக்களைப்‌ 
பற்றிய அவர்களது ஆராய்ச்சி ஒவ்வொரு மாநிலத்திலும்‌ 
மறுபஇப்பாக வெளிவந்தது. பத்தொன்பதாம்‌ நூற்றாண்‌ 
உன்‌ மகுதிய பகுதியில்‌ அப்புவடிவமுள்ள எழுத்துக்க 
ளின்‌ பொருளைப்புரிந்துகொள்ளும்‌ நிலை எற்பட்டது. மனித 
இனத்தின்‌ மற்றொரு ரகசியம்‌ தெரியலாயிற்று. ஆனால்‌ 
இந்த எழுத்துக்களைக்‌ கண்டுபிடித்த புததிமானகளைப்‌ 
பற்றி நாம்‌ அதிகம்‌ தெரிந்துகொள்ள முடியாமற்‌ 
போயிற்று ; 


அவர்கள்‌ வெள்ளை யின த்தவர்‌; சுமேரியர்கள்‌ என்று 
அழைக்கப்பட்டவர்‌. நாம்‌ சோமர்‌ என்றழைக்கும்‌ நிலத்‌ 
இல்‌ அவர்கள்‌. வாழ்ந்தனர்‌. . அவர்கள்‌ அதை கெங்கி 


80 


(Kengi) என்றழை ததனர்‌. கெங்கி என்பதற்கு “நாணல்‌ 
நாடு என்பது பொருள்‌. . இதிலிருந்து அவர்கள்‌ மெசெப 
டோமியாப்‌ பள்ள த.தாக்கன்‌ சதுப்பு நிலப்பகுஇல்‌ வாழ்க்‌ 
தனர்‌ என்று தெரிகிறது. முதன்‌ முதலில்‌ சுமேரியர்கள்‌ 
மலையிலே வாழ்ந்‌ சனர்‌. அனால்‌ வளமான நிலம்‌, குன்று 
களிலிருந்து அவர்களைத்‌ தன்னிடம்‌ அழைத்துக்கொண் 
டது. மேற்கு ஆசியாவின்‌ மலைப்பகு இகவிலுள்ள தங்கள்‌ 
பழைய இடத்தை விட்டு வந்த பிறகும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ 
பழைய பழக்க வழக்கங்களை அப்படியே விட்டுவிடவில்லை. 
அவற்றில்‌ ஒன்று மக்கு மிகவும்‌ உற்சாகமளிப்ப தாக 
இருக்கிறது. மேற்கு ஆசியாவின்‌ குன்றுகளில்‌ வதியும்‌: 
அவர்கள்‌, மலைக்குன்றுகளின்‌ உச்சியில்‌ உயர்ந்‌ த மேடை 
“ஒன்று எழுப்பி அதன்மேல்‌ தங்கள்‌ கடவுள்களை வைத்து 
வழிபட்டு வந்தார்கள்‌. பரந்த சமவெளியில்‌ அமைந்த: 
அவர்களின்‌ புதிய வீடுகளில்‌ அம்மாதிரியான பாறைகள்‌ 
இல்லாததால்‌; தங்கள்‌ பழைய முறைப்படி வணங்கு 
மிடத்தைக்‌ கட்ட முடியாமல்‌ இருந்தது. 


ஆசிய மக்கள்‌ அனைவரும்‌ பழைய பழக்க வழக்கப்‌ 
களுக்கு ஆழ்ந்த மதிப்பு வைத்திருக்கிறார்கள்‌. சுமேரிய 
மரபினரும்‌ தாங்கள்‌ தொழுகை நடத்தும்‌ இடம்‌, பல மைல்‌ 
களுக்கு ௮ப்பாலிருந்தும்‌ நன்றாகத்‌ தெரியும்படி. இருக்க 
வேண்டும்‌ என . விரும்பினர்‌. இந்தத்‌ துன்பத்தைத்‌ 
துடைப்பதற்காகவும்‌, தங்களது முன்னோர்களின்‌ கடவுளர்‌ 
களிடம்‌ நல்ல முறையாக நடந்து கொள்வ தற்கும்விரும்பி, 
சுமேரியர்கள்‌ உயர்ந்‌ த.குன்றுகளைப்போல்‌ தோற்றமளித்த 
கோபுரங்களைக்‌ கட்டி, அதன்‌ உச்சியில்‌ தங்கள்‌ கடவுள்‌ 
களுக்குப்‌ புனிதத்‌ தீயை (வேள்வித்‌ இயை) ஏற்றுவித்த 
னர்‌. சுமேரியர்கள்‌ மறைந்து பல நூற்றாண்டுகளுக்குப்‌ 
பிறகு, நாம்‌ இப்பொழுது பாபிலோன்‌ என்றழைக்கும்‌. 
பாப்‌-இரி என்ற ஈகரைக்‌ கண்ட யூதர்கள்‌; மெசெப்டோ 


91 


மியாப்‌ புல்‌ கரையின்‌ ஈடுவில்‌ : அமைக்‌இருக்கும்‌ உயர்ந்த 
கோபுரங்களைக்‌ கண்டு வியப்படைந்தனர்‌. பழைய முறை 
(Old ந ்காு)யில்‌ நாம்‌ கேள்விப்படும்‌ பாபல்‌ கோபுரம்‌ 
{The Tower of Babel), அகேக நூற்றாண்டுகளுக்கு மூன்‌ 
பக்‌,திமான்௧ளான சுமேரியர்களால்‌ கட்டப்பட்ட, செயற்‌ 
கைக்‌ குன்றின்‌ சிதைந்த சித்திரமே தவிர வேறில்லை, 
அது ஒரு ஆச்சர்யமான அமைப்பாக இருந்தது. சுமேரி 
உ படிகள்‌ கட்டக்‌ தெரியாது, கோபுரத்தைச்‌ 
சுற்றிச்‌ சாய்வான பாதை ஒன்னு அமைத்து அதன்‌ வழி 
யாக, மெதுவாக. மக்கள்‌ அகுயிலிருக்து உச்சிவரை. சென்‌ 
றனர்‌. சில, ஆண்கெளுக்கு: முன்பு நியூயார்க்‌ ஈகரின்‌ மத்‌ 
இய பகுதயில்‌: ஒரு பு.திய. ரயில்‌ நிலையம்‌ அமைக்க வேண்டி 
யிருந்தது. - ஓரே நேரத்தில்‌. ஆயிரக்கணக்கான: பிரயாணி 
கள கீழிருந்து மேலே .கொண்டுவரப்படும்படி அமைக்க 
வண்டி யிருந்தது. படிக்கட்டுகள்‌ அமைத்தால்‌ கூட்டத்‌ 
இலும்‌, அவசரத்திலும்‌ மக்கள்‌ : தடுமாறிப்‌ : பயங்கர 
விபத்து. ஏற்படுமாதலால்‌ அந்த எண்ணம்‌. கைவிடப்‌ 
பட்டது. இந்தச்‌ , சிக்கலைத்‌ இரப்ப தற்குப்‌ . பொறியியல்‌ 
-வல்லுரர்கள்‌. சுமேரியர்களின்‌ . வழியைப்‌... பின்பற்றினர்‌. 
மூவாயிரம்‌ ஆண்டுகளுக்கு. முன்பு, மெசெபடோமியப்‌ புல்‌ 
வெளியில்‌ முதன்‌. “முதல்‌ , வகுக்கப்பட்ட வழியைப்‌. பின்‌ 
யற்றி நியூயார்க்‌ மத்திய இரயில்‌ . கக்க சாய்வான 


பாகை, ிைச்க்படல்‌ தி. 


டட ட்‌ ம வ 


ஆசியா ்‌ பாரிலோனியா 


அமெரிக்காவை ஒரு “உலைக்கூடம்‌' என்று அடிக்கடி 
அழைக்கிறோம்‌ நாம்‌. அப்படி, அழைப்ப கன்‌-மூலம்‌ உல்‌ 
சன்‌ மற்ற பாகங்களிலிருந்து அட்லாண்டிக்‌, பூமிக்‌ 
கடற்கரைகளின்‌ ஓரமாகக்‌ குழுமி, தங்கள்‌ பிறந்த இடங்‌ 
களில்‌ இல்லா த மிகவும்‌ அறுகூலமான சூழ்நிலையில்‌, பு திய 
வீடமைத்துப்‌ புது வாழ்வு துவங்னெர்‌ என்றும்‌ அறிகி 
ராம்‌. ஈம்‌ சொந்த நாட்டைக்‌ காட்டிலும்‌ மெசெபடோமியா 
மிகச்சிறிய நாடு என்பது மறுக்க முடியா த உண்மை, 
ஆனால்‌, இந்தச்‌ செழிப்பான பள்ளத்தாக்கு, உலகம்‌ இது 
வரை காணாத உன்னத 'உலைக்கூடமாக'த இகழ்ந்து, 
ஏறத்தாழ இரண்டாயிரம்‌ ஆண்டுகள்‌ வரை புதிய இனக்‌ 
தவர்களைத்‌ தம்பால்‌ ஈர்த்துக்‌ கொண்டிருக்‌ த டைகிரிஸ்‌ 
(iஜா5), மூப்ரடிஸ்‌ (நphratis) நதிக்கரைகளில்‌ தங்கள்‌ ' 
வாழ்வுக்காகப்‌ போராடிய புத்தம்‌ புதிய இனங்களின்‌ வர 
லாற்றுக்‌ கதைகள்‌ மிகவும்‌ ஆவலைத்‌ தூண்டக்கூடியவை 
கள்‌. ஆனால்‌, அவர்களின்‌ வீரத்தைப்‌ பற்றிய வரலாறு 
சிறிய அளவில்‌ தான்‌ இருக்கிற து. நாம்‌ முந்திய அத்தியா 
யத்தில்‌ சந்தித்த சுமேரியர்கள்‌ தங்கள்‌ வரலாற்றைப்‌ 
பாறைகளிலும்‌, களிமண்‌ துண்டுகளிலும்‌ எழுதினர்‌ என்‌ 
கிறோம்‌, மெசெபடோமியாவில்‌ நாடோடி வாழ்வு ஈடாத்‌ 
இய முதல்‌ இனம்‌ அவர்கள்‌ தான்‌. தங்களுக்கெனத்‌ தனி 
யான வீடு, வயல்‌, கோட்டம்‌ இவைகளின்‌ றிக்‌ கூடாரங்‌ 


83 


களில்‌ வசித்து, ஆடு மாடுகளைப்‌. புல்‌ தரைகளில்‌ மேய்த்து 
வாழ்ந்தனர்‌. தண்ணீர்‌ அதிகமாகவும்‌ பச்சைப்‌. புல்வெளி 
நிறைந்த இடத்தையும்‌. தேடிக்‌ தங்கள்‌. கூடாரங்களுடன்‌ 
இடம்‌ விட்டு இடம்‌ ஈகர்ந்து. வாழும்‌ மக்களே ஈர்டோடிகள்‌ 
எனப்படுவர்‌, நீண்டு, பரந்த சமவெளிகளில்‌ 


எங்கேனும்‌ 
அவர்களின்‌ மண்‌. குடில்‌ 


காணப்பட்டது. அவர்கள்‌ 
'போர்‌த்திறம்‌ வாய்ந்தவர்களாக இருக்‌ தனர்‌: 8ீண்ட நாட்‌ 
களாகத . தங்களை எதிர்த்துவரும்‌.... அயல்‌  காட்பவரை 
வெற்றி கண்டுவந்தனர்‌. ஆனால்‌, நாலாயிரம்‌ ஆண்டு 
களுக்கு. முன்பு செமிடிக்‌ பாலைவன மக்களான அககேடி 
யன்ஸ்‌ (Akk&0iகn8) என்‌ றழைக்கப்படுபவர்கள்‌. அரேபியா 
விலிருந்து . கிளம்பி, . சுமேரியர்களை . வென்‌ று: மெசபடோ 
மியாவைக்‌ கைப்பற்றினர்‌. அக்கேடியன்ஸ்‌ மன்னர்களில்‌ 
மிகவும்‌ கீர்‌.த.தி வாய்க்‌ தவன்‌: சார்கன்‌ (8காத0௦%) என்‌ பவன்‌, 
அவர்கள்‌ அசசன்‌,குடியேநியிருக்கும்‌ நிலத்‌ தவர்களான 

- சுமேரியர்களின்‌ எழுத்தில்‌ தங்கள்‌ செமிடிக மொழியை 
எழுதக்‌ தன்‌ மக்களுக்குக்‌ கற்றுக்கொடுக் தான்‌. அவன்‌ 
ஆட்சி மிகவும்‌ பயன்தரத்‌ தக்க தாயிருந்தது. அறிவும்‌, 
செறிவும்‌: நிறைந்து விளங்கிய தால்‌ அங்கு முதன்‌ முதலில்‌ 
வாழ்ந்தவர்களுக்கும்‌, புதிதாகக்‌ குடியே றியவர்களுக்கும்‌ 
இருந்த வேறுபாடு நாளடைவில்‌ ஒழிந்து, அவர்கள்‌ 
இன்னு சேர்ந்து அமைதியா கவும்‌, ஆனந்தமாகவும்‌: வாழ்க்‌ 
தனர்‌. அவன்‌ ஆட்சியின்‌ புகழ்‌ வெகு சீக்கிரத்தில்‌ 
_ மேற்கு ஆசியா முழுதும்‌, மற்ற நாடுகளுக்கும்‌ பாவியது. 
அதன புகழைக்‌... கேள்வியுற்ற. மற்றவர்களும்‌ தங்கள்‌ 
முயற்சியில்‌ ஈடுபட்டனர்‌. அமோரைம்ஸ்‌. (A௱0ரரர்68). என 
அழைக்கப்படும்‌ பாலைவன நாடோடிகளான.... புதிய 
இனத்தவர்கள்‌, தங்கள்‌ கூடாரங்களைச்‌ சுருட்டிக்கொண்டு 
அடக்கு நோக்கிக்‌ கிளம்பினர்‌... அதன்‌ . பிறகு அந்தப்‌ 
பள்ள,க்காக்கு முழுவதும்‌ ஒரே போரும்‌ குளப்பமுமாகவே 


84 


காட்சியளித்தது. கமுராபி (கறாராக) என்ற அமோ 
“ரைட்ஸ்‌ தலைவன்‌, பாப்‌-இலி (Bஃb-11i) கடவுளின்‌ வாயில்‌ 
என்பது பொருள்‌) என்ற நகரத்தில்‌ மிகப்‌ பரந்த பாபி 
லோனியப்‌ பேரரசின்‌ மன்னனாக அனான்‌. கிறித்து பிறப்ப 
“தற்கு 21 நூற்றாண்டுகள்‌ முன்பு வாழ்ந்த இந்த கமுராபி' 
மிகவும்‌: விந்தையான (வேடிக்கையான) மனிதன்‌. பாபி 
மீலானைப்‌ பண்டை உலகில்‌ மிக முக்கியம்‌ வாய்ந்த ஈகராக: 
ஆக்கினான்‌. ' தங்கள்‌ மன்னர்‌. சூரியக்‌ கடவுளிடமிருந்து 
பெற்ற சட்டங்களை, கற்றறிந்த மத குருமார்கள்‌ நாட்டில்‌: 
அமுல்‌. ஈட்த் இனர்‌, நல்ல மூறையிலும்‌, நடுநிலையிலும்‌: 
நடத்தப்பட்டதால்‌. வணிகர்கள்‌ வாணிகம்‌ செய்ய 
விரும்பினர்‌... கமுராபியின்‌' சட்டங்கள்‌ இதைப்‌ போன்று 
“இன்னும்‌ 40 பக்கங்கள்‌ வரை இருக்காம்‌, இந்தப்‌ பண்டை 
நாள்‌ பாபிலோனிய நாடு எல்லாச்‌ துறைகளிலும்‌ நன்றாக 
விளங்கியது... மக்கள்‌ . மகிழ்ச்சியுடன்‌ வாழ்ந்தனர்‌. சட்ட , 
மும்‌, ஒழுங்கும்‌ மிகவும்‌. கவனத்துடன்‌ பாதுகாக்கப்பட்டு 
வந்தது... தற்கால நாகரீக நாடுகளில்‌ இருப்பதைக்‌ காட்டி. 
லும்‌, அதித அளவில்‌ பேசவும்‌, எண்ணவும்‌, உரிமை வழங்‌ 
கப்பட்டது. , ஆனால்‌, . உலகம்‌ , எப்பொழுதும்‌, குறைவு 
இல்லாமல்‌ நிறைவுடன்‌ இருப்ப தில்லை. வடக்கில்‌ மலையி 
லிருந்து, முரடர்களாகவும்‌, கொலைகாரர்களாகவும்‌, வந்த 
இன ததவர்கள்‌;, கமுராபியின்‌ இறமையால்‌; :உண்டாக்கம்‌ 
பட்ட: வேலைகளை அழித்‌ தனர்‌. 


“இந்தப்‌ படையெடுப்பினை நடத்திய டில ஞ்ச 
ஸ்திரி பெயர்‌ கிட்டைப்சி (Hittites). சுமேரியர்களைம்‌ 
பற்றித்‌ தெரிந்த அளவைக்‌ காட்டிலும்‌” இந்தக்‌" இட்டைட்‌ 
 *ுகளைப்பற்றி “மிகவும்‌' கொஞ்சம்‌ தாரன்‌ தெரியும்‌." வர்‌ 
கனைப்பற்றி' ' "பைபிளில்‌ குறிபிட்ப்பட்‌ * ஒருக்றது. 
த நாகரிகத்தின்‌ ' பாழடைந்த சின்னங்கள்‌ நீண்டு 
“பரந்து: “விரவிக்‌ இட்க்கின்றன. அவர்கள்‌ விந்தையான 


85 


வரிவடிவ எழுத்தை உபயோகித்தார்கள்‌... -இதுவரை எவ 
ரும்‌ அந்த எழுத்துக்களைப்‌. புரிந்துகொண்டு. அவற்றைப்‌ 
படி.தீது விளங்கவைக்க முடியவில்லை. ஆட்ட...மூறையில்‌ 
அவர்கள்‌ தேர்ச்சி பெறவில்லை. அவர்கள்‌ சில ஆண்டு 
களே ஆட்சி செய்தனர்‌. அதன்‌ பிறகு அவர்களின்‌ 
ஆட்சி சிறுசிறு பிரிவுகளாகிச்‌ சிதைந்தது. அவர்களின்‌ 
புகழில்‌ எஞ்சியிருப்பது புரியா த : பெயரும்‌, மற்றவர்கள்‌” 
மிகவும்‌ சிரமப்பட்டுக்‌ கவலையுடன்‌ கட்டியவற்றையும்‌ ஆச்‌ 
இயவைகளையும்‌ அழித்த பெருமையும்‌ சான்‌. 


. அதன்‌ பிறகு ஒரு படையெடுப்பு : நடந்தது, ௮ 
முற்றிலும்‌ மாறுபட்டது. “காட்டுக்‌ குணம்‌ படைத்த பாலை. 
வன நாடோடிகள்‌, அங்கள்‌ கடவுளான அசுரி (388) யின்‌ 
(பேரில்‌. கொல்புரிந்து... கொள்ளையடித்து வந்த. இனத ௪. 
வர்கள்‌; அரேபியாவைவிட்டு. வடக்கு. நோக்கை. செண்று: 
மலைச்சாரலை யடைநீகனர்‌. அங்கிருந்து இழக்கு கோக்க 
இரும்பி யூப்ரடீஸ்‌ நதிக்‌ கரையில்‌ ஒரு நகரைக்‌ கட்டினர்‌... 
அதற்கு, நினுவே (Ninua) என்னு பெயர்‌ (கரக்க எழுது, 
தான நினிவா (Ninevah) என்பதிலிருந்து வந்த அ): அரி. 
யன்ஸ்‌ என்‌ றழைக்கப்படும்‌ இந்தப்‌. புதிய. இனத்தவர்கள்‌. 
மெசெபடேமியாவில்‌ உள்ள மற்ற இன த்தவர்களை. மெது, 
வாக, ஆனால்‌, பயங்கரப்‌ போரிட்டு, வெற்றி கண்டனர்‌ஃ 
இறித்துவுக்கு முன்‌ பன்னிரண்டு. நரற்றாண்டுகளுக்கு.. 
முன்பு; பாபிலோனை அழிக்க அவர்கள்‌. -செய்‌.த.. முதல்‌. 
முயற்சியில்‌ சிறிது வெற்றியும்‌ பெற்றனர்‌. ஆனால்‌. அவர்‌ 
களின்‌ அரசன்‌ இகலாத்‌ பில்சர (Tiglaht Pileser). தோற்‌, 
கடிக்கப்படடுத்‌. தன்‌ சொக்க, நாட்டிற்குக்‌, இரும்பினான்‌௨. 
தாறு. ஆண்டுகளுக்குப்‌...பிறகு அவர்கள்‌, மறுபடியும்‌ 
முயற்சி செய்தனர்‌. போர்ப்‌ பிரியனான ,புலு. (யய என்‌... 
பவன்‌, அசிரியர்‌ ஆட்சியைக்‌ கைப்பற்றித்‌ அமைக்க. 
ண்‌ அசிரியர்களின்‌..வீரத்தலைவனாகக்‌. கருதப்பட்ட இச. 


96 


லாத 'பில்சர்‌ என்ற பழம்பெயரை வைத்துக்‌ கொண்டு; 
உலகம்‌ முழுவ அம்‌ வெற்றிகாண வேண்டும்‌ என்ற ஆவலை: 
அ: 


அவன தன ர்‌ கல கப்பால்‌ நடந்தான்‌. ஆசியா 
மைனர்‌, அர்மீனியா, எ௫ப்து, வடக்கு அரேபியா, மேற்கு 
பெர்சியா, பாபிலோனியா முதலிய நாடுகள்‌: அசிரிய மாகா 
ணங்களாக ஆயின. இவைகள்‌. எல்லாம்‌ அசிரிய ஆட்சி 
யாளர்களால்‌ அரசாளப்பட்டன.  வரிவசூலித்து இளைஞர்‌ 
களைக்‌ கட்டாயப்படுத்தி _அசிரியப்‌ படையிற்‌ சேரும்படி. 
செய்தான்‌. அவர்களின்‌ பேராசை, கொடுமை இவற்றால்‌ 
தாக்கப்பட்ட மக்கள்‌ அவர்களை வெறுத்து ஒதுக்கினர்‌. 
அதிர்ஷ்டவசமாக அசிரிய ஆட்சி ௮ திகநாள்‌ நீடித்திருக்க 
வில்லை. ௮அ.திகமான பாய்மரங்களையுடைய இறிய கப்பல்‌: 
போல இருந்தது அது. உழவர்கள்‌ குறைவு; வீரர்கள்‌ 
அதிகம்‌. தளபதிகள்‌ அதிகம்‌, ஆனால்‌ வியாபாரிகள்‌ 
குறைவு. அரசனும்‌ பிரபுக்களும்‌ செல்வந்தராக வாழ்ந்‌ 
தனர்‌; மக்கள்‌ பசியால்‌, வறுமையால்‌ வாடினர்‌. காட்டில்‌: 
அமைதி ஒரு சிறிதும்‌ இல்லை. மக்களுக்கு நன்மை பயக்‌ 
தாத காரணங்களுக்காக - யாருடனாவது, எங்காவது, 
ஏதாவது ஒரு காரணததுற்காகச்‌ சண்டையிட்டவண்ணம்‌ 
இருந்தனர்‌. சக்தியைச்‌ செலவிட்டுத தொடர்ந்து நடத்‌ 
திய சண்டையினால்‌ - அசிரியப்‌ படை வீரர்கள்‌ கொல்லப்‌ 
பட்டும்‌) கால்‌, கை இழந்தும்‌ போயினர்‌. ஆதலால்‌ அங்கி: 
யர்களைப்‌ படையில்‌ சேர்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. 
தங்களுடைய" விடுகளை அழித்து, கு குழந்தை குட்டிகளை த்‌ 
இருடிச்‌ ' சென்ற அசிரியப்‌ படைச்‌” தலைவர்களிடம்‌: 
அவர்கள்‌ அன்பு இன்‌ றி நடந்துகொண்டனர்‌; சரியாகச்‌ 
சண்டையிடவீல்லை. ' ஆதலால்‌, அரிய ஆட்சியின்‌ 
எல்லைப்புறம்‌ பாதுகாப்பின்றி இருந்தது. விரோதமான 
ப.இய்‌ - இனத்தவர்கள்‌" வட்க்கில்‌ எல்லைப்‌ புறங்களை த்‌ 


&7 


தொடர்ந்து தாக்கிக்‌: கொண்டிரும்‌ தார்கள்‌, அவர்களில்‌ 
கிம்மேரியர்கள்‌:(Cநஙmerரiகr5)' எனப்படுபவர்‌ கள்‌: ஒருவகைப்‌ 
பிரிவினர்‌! இவர்களைப்‌ பற்‌றி. முதன்‌. முதலாக நாம்கேள்‌ விப்‌ 
ப்ட்ம பொழுது; வடக்கு: மலைப்பிரகேச்ங்களுக்கு_அப்பால்‌ 
உள்ள பரந்த. சமவெளியில்‌ வாழ்ந்துவந்தனர்‌. ஒடிசி 
(Odysseus)ன பிரயாணம்பற்றிக்‌ குறிப்பிடுகையில்‌. ஓமர்‌ 
(Homer). எப்பொழுதும்‌ இருளில்‌ மூழ்கிக்டெக்கும்‌ இடம்‌ 
என்று, சிம்மேரியர்களின்‌ இடத்தைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடு 
இரார்‌.. அவர்கள்‌ வெள்ளை நிற, த;தவர்கள்‌; ஆசியாவில்‌ 
நாடோடிகளாக வாழ்ம்‌த மற்றொரு பிரிவினரான ஸ்கை த 
,இயன்ஸ்‌ (803%1/1௧8) என்பவர்களால்‌ தங்களின்‌ பழைய 
இடத்திலிருந்து விரட்டப்பட்டவர்கள்‌, தற்காலத்தில்‌ 
கொசாக்ஸ்‌ (Cossacks) என்று. கூறப்படுபவர்களின்‌ முன 
மோர்கள்‌ தான்‌ ஸ்கைகுதியன்ஸ்‌.. அந்தக்‌ காலத்திலும்‌ 
கூட்‌ அவர்கள்‌ குதிரையேற்றததில்‌ வல்லவர்களாக 
இருந்தனர்‌. 

ஸ்கைகு தியன்ஸ்.களால்‌ ட்ட சிம்மேரியர்கள்‌ 
ஜூ3ராப்பா விலிறாம்‌ து ஆசியாவிற்குள்‌ புகுந்து கிட்டைட்ஸ்‌ 
(Kittites) களின்‌ நிலத்தைக்‌ கைப்பற்றினர்‌. அதன்பிறகு 
ஆசியா மைனர்‌ மலைப்பிரே தசங்களிலிருக்‌.து, மெசெபடோ 
மியப்‌ பள்ளத்தாககுகளில்‌ இறங்க, அமெப்பேரரசின்‌ வள 
மிழந்‌,த மக்களுக்குப்‌ பெரும்‌ அழிவை எ ற்படுத,இனர்‌. இம்‌ 
தப்‌ படையெடுப்பைத்‌ தடுப்பதற்காக. நினிவா போர்வீரர்‌: 
களுக்கு... அழைப்புவிடுத்தது. களைப்படைந்த. படை 
வடக்கு கோக்கிச்‌ சென்றுகொண் டிருக்கும்பொழுது, உட 
னடியாக ஏற்பட்ட தடுக்கக்கூடிய - அபாய த்தைப்‌ பற்றிய . 
செய்‌ தி.வந்த த. , உர்‌ (172) நாட்டின்‌ தென்கிழக்குப்‌ பாகத்‌ 
இன்‌ செழிப்பான பள்ளத்தாக்கில்‌, செமிடிக்‌ நாடோடி 
இன அதைச்‌ சேர்ந்த . சால்டியன்ச்‌ (Chaldeans) என்பவர்‌ 
கள்‌. நீண்டகாலமாக அமை தியாக. வாழ்ந்து வந்தார்கள்‌. 


88 


இஃரென்று இவர்கள்‌. :போர்ப்பாதையில்‌: ஈடையோமட்‌ 
ஆரம்பித்தனர்‌. ' அசிரியன்ஸ க்கு எதிராகப்‌: பிரச்சாரம்‌ 
செய்தனர்‌; அண்டை, அயல்‌ நாடுகளுட்ன்‌ நேசமின்றி 
வாழ்ந்த அசிரியன்ஸ்‌ஈாட்டின்‌ நாலாஃபக்கள்களிலும்‌' எதிரி 
கள்‌; அ.தன்‌ அழிவு ௮ றுதியிடப்பட்ட்‌  தொன்றாக ஆகி 
விட்டது; கினிவா வீழ்ச்சியமைகந்தது. அத்துடன்‌: நூற்‌ 
ருண்:டுக- கணக்கில்‌ - கொள யியப் பட்ட பொருள்கள்‌ 
அக்கம்‌ உள்ளடக்கிய. அழைப்பில்லா. சேமிப்புக்கலி 
மும்‌: .. அழிக்கப்பட்டது. பெர்சிய  வளைகுடாவிலிறுர்து; 
கைல்‌ ௬,திவரை-ஒவ்வொரு இரொமத்இலும்‌,, தது 
மகிழ்சி பொங்கிய து. - ன்ப ் ; A 


“கில. தலைமுறைக்குப்‌ பிறகு இர கக்க யூப்‌ரடிஸ்‌ 
௩ இக்கரையைப்‌ பார்வையிட்டு, மரம்‌ செடிகளூடன்‌. பரக்து 
கிடக்கும்‌. பாழ்வெளி பற்றிக்‌ கேட்டபொழுது, அவர்களுக்‌ 
குப்‌ பதில்‌ சொல்ல யாருமே இல்லா இருக்‌ திருக்கக்கூடும்‌/ 
கொடுங்கோலனை அரசனாகக்‌ கொண்டு தங்களை மிகவும்‌ 
கொடுமைப்‌ 'ப்டு த்திய ஒரு நகரம்‌ இருக்கு; தாகவே மக்கள்‌ 
ஞாபக த்தில்‌ கொள்ள விரும்பவில்லை. -தன்‌ மக்களை நல்லி 
முறையில்‌ ஆட்சி செய்து வந்த பாபிலோன்‌ புத்துயிர்‌ 
பெற்றது, அத்துடன்‌ நீண்ட நாட்கள்‌ ஆட்சிசெய்த 
நெபுச்சாட்நிசார்‌ (Nebuchadnezzar) மன்னன்‌ ' காலித்‌ 
தில்‌ பழைய கோயில்கள்‌ எல்லாம்‌ புதுப்பிக்கப்பட்டன 
குறுகிய காலத்‌ இற்குள்‌ பரந்து: அரண்மனைகள்‌ பல்‌ எழும்‌ 
பப்பட்டன்‌. பள்ளத்தாக்கு முழுவ தும்‌” புதிய கால்வாம்‌. 
கள்‌; நிலங்களுக்கு நீர்‌ பாய்வதற்கு உதவியாக வெட்டப்‌ 
- பட்டன.” சண்டையிட்டுவந்த அண்டை அயலரர்கள்‌' கடு 
மையாக அண்டிக்கப்பட்டனர்‌. எகிப்து ஒரு எல்லைப்புற 
மாகாணமாக ஆக்கப்பட்டது; யூதர்களின்‌” தலைநகரான 
ஜெருசலம்‌ அழிக்கப்பட்டது.” மோசன்‌ புனிதப்‌ யதீதகம்‌. 
பாபிலோனுக்கு” எடுத்துச்‌ செல்லப்பட்டது. ' பாலிஸ்‌ 


89 


இனத்தில்‌. தங்கியிருக்கும்‌. யூதர்களின்‌: ஈன்னட.த்தைக்கு 
அடகுப்‌ பொருளாகப்‌ பல யூதர்கள்‌: (பாபிலோனிய. மன்ன 
னுடன்‌. அவன்‌ தலைநகருக்குச்‌ சென்றனர்‌... 5-6 


பண்டை உலகத்தின்‌ ஏழு பெரும்‌ அதிசயங்களில்‌ 
ஒன்றாக பாபிலோன்‌ ஆக்கப்பட்டது. யூப்ர்டிஸ்‌ நதிகரை 
களில்‌ மரங்கள்‌ நடப்பட்டன. நகரின்‌ பல்வேறு சுவீர்களி 
னும்‌ (பூக்கள்‌) மலர்கள்‌' வளர்க்கப்பட்டன. லெ ஆண்டு 
களுக்குப்‌ பிறகு பண்டை நகரின்‌ கூரைகளிலிருக்‌ து 
ஆயிரக்கணக்கான பூந்தோட்டங்கள்‌ தொங்குவ அபோல்‌ 
காட்சியளித்தது. தங்கள்‌ தலை நகரை “உலகன்‌ “காட்சி 
இடமாக. ஆக்யெ பிறகு சால்டியர்கள்‌ தங்கள்‌ கவனத்தை 
மனம்‌, ஆவி முதலியவற்றில்‌ இருப்பினர்‌. ஏனைய -யாலை, 
வன மக்களைப்போல்‌ , இரவு நேரத்தில்‌ பாதையற்ற: பாலை 
வனத்தில்‌ : தங்களுக்கு. உதவி... செய்யும்‌” விண்மீன்கள்‌. 
பற்றி அறிய அவாக்கொண்ட்னர்‌. விண்ணுலக ஆராய்ச்‌ 
சியில்‌ இறங்கிப்பன னிரண்டு ராசிகளுக்கும்‌ பெயர்‌ கொடுத்‌ 
இனர்‌. வானத்தில்‌. பமம்‌. வரைந்தனர்‌. முதல்‌" ஒர்து. 
நட்சத்திரங்களைக்‌ கண்டுபிடி, கீதனர்‌. அவைகளுக்குத்‌ தங்‌) 
கள்‌ கடவுளர்களின்‌. பெயரை. வைத்தனர்‌; உரேரமானி: 
யர்கள்‌ மெசெபடோமியாவைக்‌ - கைப்பற்றியபிறகு இந்த 
சால்டியப்‌ பெயர்களை லத்தீனில்‌ மொழிபெயர்‌ தனர்‌. 
அகைத்தான்‌ இன்னு நாம்‌ ஜுபிடர்‌, வீனஸ்‌, மார்ஸ்‌, 
“மெர்க்குரி, சாட்டர்னண்‌ என்று அழைக்கிறோம்‌. உலகன்‌ 
குறுக்குக்‌ கோட்டை (68084௦) முந்நூற்று அறுபது: ரி 
களாகவும்‌, ஒரு கானை இருபத்தி கான்குமணி: நேரமாகவும்‌ 
ஒரு - மணியை : அறுபது. அிமிடங்களாகவும்‌ பிரித்‌. தனர்‌; 
இன்றைய புத்துலக' மனிதன்‌" எவ்னும்‌' இந்தப்‌: பழை 
வாபிலோனியக்‌ * கண்டுபிடிப்பில்‌”. “டம்‌ னும்‌ * முன்னேற்‌ றம்‌ 
கரண முடியவில்லை.” அவர்களிடம்‌ - கழகம்‌! “இல்லை 
சூரிய ஒளியின்‌ நிழலைக்‌. கொண்டு காலத்த துள்ற்தன ம்‌ 


90 


பத்து எண்ணிக்கை (எஙக!) பன்னிரண்டு. எண்‌ 
ணிக்கை (ிபodecimal) கணித. முறையையும்‌ கற்றுப்பயன்‌ 
படுத்தினர்‌. பன்னிரண்டு: எண்ணிக்கை "முறையினால்‌! 
தான்‌ அறுபது நிமிடங்கள்‌, அறுபது செகண்டுகள்‌, உண்‌ 
டாயின. கற்காலத்தில்‌ நமக்கு . அதிகப்‌ பழ. க்கத்திலும்‌: 
பொதுவாகவும்‌ இருக்கும்‌ இருபத்தி நான்கு மணி, இரவை! 
யும்‌ பகலையும்‌. இருபது மணியாகவும்‌, ஒரு மணியை ஜம்பூ 
நிமிடங்களாகவும்‌ நிமிடத்தை ஐம்பது செகண்டுகளாகவும்‌: 
வரையறுக்கப்பட்ட. பத்து . எண்ணிக்கை முறையில்‌ 
ஏற்படுகதப்பட்டது. 

“ஓய்வுக்காக ஒழுங்கான ஒரு நாளின்‌ தேவைபற்றி' 
முதன்‌ முதல்‌ சிந்தித்ததும்‌ சால்டியர்களே. வருட தை ௯ 
வாரங்களாகப்‌ பிரிக்கும்பொழுது, ஆனு நாள்‌ உழைப்பிற்‌ 
குப்‌ பின்‌ ஒரு நாள்‌ ஓய்வுக்கு வழி. செய்து அந்த நாளை 
மன அமை இ! க்குப்‌ பயன்படுத்‌ இனர்‌, : இத்தகைய அறி 
வும்‌, ஆற்றலும்‌ கொண்ட: இடம்‌ எப்பொழுதும்‌ நீடிக்‌ 
இருக்காமல்‌ மறைந்தது வருந்தத்தக்கது. அறிவாற்றல்‌ 
கொண்ட எண்ணற்ற... மன்னாகளாலும்கூட மெசம்‌ 
மோமி௰ மக்களின்‌ அழிவைத்‌ தடுக்க முடியவில்லை. 

செமிடிக்‌ உலகம்‌ தன்னாத நிலையை அடைந்துகொண் 
டூருந்துது. உலகம்‌. புதியதோர்‌ மனித இனத்கை எதிர்‌ 
நோக்கிக்கொண்டிறாந்த அ. 

கிறித்துவுக்கு முன்‌ ஐந்தாம்‌ . நூற்றாண்டில்‌, இக்திய. 
ஐரோப்பிய இன,கைச்‌ சேர்ந்து பெர்சியர்கள்‌ . என்ற. 
வகுப்பினர்‌; இரானின உயர்ந்த. மலைகளுக்கு - இடையே. 
உள்ள தங்கள்‌ மேய்ச்சல்‌. நிலங்களை விட்டுவிட்டு வளமுள்ள 
யள்ளத்தராக்கைக்‌ கைய்பற்றினர்‌. பாபிலோன்‌. நகரம்‌ மரந்து 
வித. எ.தர்ப்புமின்‌ றிப்‌ பிடிபட்டது. காம்டைக்‌ காப்பாற்‌ 
வதை விட்டுவிட்டு, மத.விசார,த்தில்‌ (மூழ்கிக்‌. கடந்த 


97 


கடைப்‌ பரிலோ னிய அரசன்‌ நெபோனிடசும்‌ (Neboni- 
பிப5) ஓடி ஒழிந்தான்‌. அவன்‌ விட்டுச்‌ சென்ற மகனும்‌ 
சில நாட்களுக்குப்‌ பிறகு இறந தான்‌. பெர்சிம மன்னனான 
சைரஸ்‌ (நோ), இறந்‌ த அக்குழந்தையை அரச மரியாதை 
களுடன்‌ புதைத்தான்‌. அதன பிறகு, பாபிலோனிய அர்‌ 
சர்களின்‌ வாரிசாக த. தன்னைக்‌ கவனித்தான்‌. மெசப்டோ 
மியாவின்‌ ௬ தந்திர ஆட்சி அத அடன்‌ முடிந்த து. பெர்சிய 
மாகாணமாக -ஆக்கப்பட்டுப்‌ -பெர்சியரால்‌... ஆளப்பட்டு 
வந்தது. பாபிலோனியாவில்‌ மன்னர்கள்‌ வசிப்ப, தில்லை 
அதன்‌. முக்கியதுவம்‌ மங்கி ஒரு காட்டுப்புறக்கிராமம்‌ மா இரி' 
ஆகிவிட்டது. ஒறித்துவுக்கு முன்‌. நான்காம்‌ நூற்றாண்‌: 
ஓல்‌ மற்றும்‌ ஒரு புகழ்‌ எய்தியது. -௪, மூ. 8381-ல்‌. பெர்‌ 
சியா, இந்தியா, எகிப்து இவற்றை யெல்லாம்‌ வென்ற 
இளம்‌ கிரேக்கமன்னன அலெக்சாந்தர்‌ புனி.த.ஞாபகச சின்‌ 
னங்களை த தாங்கிய பழம்‌ பெரும்‌ ஈகரைப்‌ பார்வையிம்‌. 
டான்‌. தானடைந்த புத்தம்‌ புதிய வெற்றிகளுக்குப்‌ பின 
னணியாக இந்த நகர ததை வைக்க விரும்பினான்‌. அரண்‌: 
மனையைப்‌ புதுப்பித்தான்‌, கோவில்களைச்‌ சத்தம்‌ செம்‌ 
தான்‌. துரஇர்ஷ்ட்வசமாக - அவன்‌  நெபுசாட்நிசாரின்‌' 
விருந்து மண்டபத்தில்‌ திடீரென்று மரணமடைந்தான்‌. 
அதன பிறகு பாபிலோனின்‌ அழிவைத்‌ தடுக்க ஒருவரா 
லும்‌ முடியவில்லை, அலெக்சாந்தரின்‌ தளபதிகளில்‌ ஒரு: 
வனான செலுக்கஸ்‌ நிக்கேட்டார்‌ (Seleucus Nicator), யூப்ர 
உஸ(Euphrates), டைஅரிச்‌ (Tigris) நதிகளை ஒன்னு சேர்க்‌ 
கும்‌ பெரும்‌ கால்வாயின்‌ கரையில்‌ ஒரு புதிய நகரைக்‌. 
கட்டத்‌ இட்டமிட்டான்‌. ௮தன்‌ பிறகு பாபிலோன்‌ கவனிப்‌' 
பாரற்றுக்‌ கடந்தது, இ. மு; 275-ம்‌ ஆண்டு கல்வெட்டு 
ஒன்றில்‌ பாபிலோனியாவில்‌ வூ த்தவர்கள்‌, தங்கள்‌ இடச்‌: 
தைவிட்டு வலுவில்‌ செலூசியா (861001) என்ற புதிய 
நகரில்‌ குடியேற்றப்பட்ட வரலாறு காணப்படுகிறது. 


92 


அதன்‌ பிறகும்‌, உண்மையான ஒரு சிலர்‌, இன்று -ஓநாய்‌ 
களும்‌ நரிகளும்‌ வதியும்‌, அக்தப்‌ ட நகரைச்‌ சென்று 


கண்டு வந்தனர்‌. - 


- காலங்‌ கடந்து கனை யிழந்து, அரை குறையாக மறக்‌ 
கப்பட்டு: இருந்த! அக்ககரைப்‌ பெரும்பாலான மக்கள்‌ தங்க 
ளுக்கு உப்யோகமான' வழியில்‌ பயன்படுத்தினர்‌. கட்டீ 
அங்கள்‌ கட்டுவதற்கான கல்‌: எடுப்பதற்காக அந்ஈகரைம்‌ 
பயன்படுத்தினர்‌. ஏறத்தாழ முப்பது. நூற்றாண்டுகள்‌ 
வரை பாபிலோன்‌ 'ஆத்மார்‌த்தத்‌ துறையிலும்‌, அறிவுத்‌ 
அல றமிலும்‌'செமிடிக்‌ உலகன்‌ சிறந்த இடமாக விளங்கி 
யது, மக்களின்‌ அறிவுத்திறனை வெளிப்படுத்தும்‌" வகை. 
மில்‌: பாபிலோன்‌, நாறு ண்ஸிபக்‌ வெய்‌ ன ரன மம்‌ 
ன 


டபண்டை. உல... பாரி (Paris) சாகவும்‌. லண்டன்‌ 
(London) நியூயார்க்‌ (Now York) ஆகவும்‌. பாபிலோன்‌ 
திகழ்ந்த. தற்பொழுது. மூன்று பெரிய மண்மேடுகள்‌, 
அவற்றின்‌ ழ்‌ சிறந்த நகரம்‌ சிதைந்த. வரலாற்றை அடக்‌ 
இக்கொண்டு காட்சியளிக்கிறது. . அங்கு, பரவிவரும்‌ பாலை 
வனத்தின்‌ மணல்‌ பரந்து கடக்கிறது. ்‌ ந 


iC 








"மோரசசின்‌ கதை 
தொலை தூரத்திலுள்ள அடிவான தீதின்‌ விளிம்பிற்கு 
-மமல்‌ ஒரு சிறு தூசிப்படலம்‌ காணப்பட்டது. வளமான 
பூமியை அடுத்துள்ள ,தன்‌ வரண்ட-வயலில்‌ வேலை செய்து 
கொண்டிருந்த. பாபிலோனியக . குடியானவன்‌ :.இகைம்‌: 
பார்த்தான்‌. ... “நம்‌ நாட்டில்‌... வேற்று... இனத்தார்‌; 
அவர்கள்‌ ௮,திக தூரம்‌. வரமுடியாது... அரசனின்‌ சிப்பாய்‌ 
கள்‌ அவர்களை... வெருட்டிவிடுவார்கள்‌ ” என்னு, அவன்‌ 
தனக்குத்தானே. சொல்லிக்கொண்டான்‌... அவண்‌ ஊத்‌. 
தது உண்மை தான. எல்லைப்பு றத்‌ இலுள்ள காவலாளிகள்‌ 
உறையிலிருந்து... உருவிய கத்தியுடன்‌ - அவர்களை வர 
வேற்று, வேறிடததிற்குச்‌ . செல்லும்படி வெருட்டினர்‌. 
“ பாபிலோனின்‌" எல்லைப்புறத்தை யொட்டி மேற்கு. 
நோக்கி நகர்ந்தனர்‌.” கடைசியாக மத்தியதரைக்‌ கடற்‌ 
“அஸ்ரம்‌ வன்பிறிமங்ரை அங்கும்‌ இங்கும்‌. அலைந்து இரிந்‌ 
தனர்‌. உர்‌ (009 "பூமியில்‌: வாழ்ந்த, தங்கள்‌ பழங்குடி 
்‌ மக்களைப்போல்‌, மந்தைகளை க யச்‌ எளிய 
வாழக்கை. ப ன. 





கொஞ்ச லத்‌ து பருவமழை: இன்று ட்‌ 

டது, மனிதனுக்கும்‌, அன்றி மிருகத்திற்கும்‌ உணவும்‌ 
பொருள்‌ ஏ தும்‌ இடைக்கவில்லை, வேறு மேய்ச்சல்‌ 
பநிலங்களைத்‌- தேடும்‌" கட்டாயம்‌. ஏற்பட்டது - இல்லை 


94 


யெனில்‌ அங்கேயே மாய்ந்து மடியும்‌ நிலை ஏ ற்படும்போல்‌ 
இருந்தது. ஹீப்ரூக்கள்‌ (Hebrews.) என்றழைக்கப்பட்ட 
இந்த இடையர்கள்‌ மறுபடியும்‌ தங்கள்‌ குடும்பத்துடன்‌ 
பு.து இடம்‌ தடி, எகிப்‌ அப்பூமிக்கு அருகேயுள்ள செங்கடற்‌ 
சரையை அடைந்தனர்‌. அவர்கள்‌ பிரயாண த்தில்‌ ப௪ 
யும்‌, தேவையும்‌ அவர்களைப்‌ பின்பற்றிச்‌ சென்றன. 
்‌ பட்டினிச்‌ சாவிலிருந்து தங்களைக்‌ காப்பாற்றிக்கொள்ள; 
எகிப்து ஆட்சியாளர்களிடம்‌ சென்று உ. பிச்சை 
கட்டு நின்றனர்‌. 


நீண்ட நாட்களாகவே, ' பஞ்சத்தை எதிர்பார்த்‌ 
இருந்தார்கள்‌ எகிப்தியர்கள்‌. பெரும்‌ பெரும்‌ சேமிப்புக்‌ 
கலங்கள்‌ கட்டி. வைத்து, ஏழு ஆண்டுகளாக எஞ்சி 
யிருந்த உணவுப்‌ பொருள்களை அவற்றில்‌ கிரப்பி வைத்‌ 
இருந்தனர்‌. இந்‌,த உணவுப்‌ பொருள்களை வந்தவர்களுச்‌ 
குப்‌ பங்கிட்டுக்‌ கொடுத்தனர்‌. பணம்‌ படை ததோருக்கும்‌, 
அஃது இல்லா தவர்களுக்கும்‌ சமமாகப்‌ பங்கிட்டுக்‌ 
(கொடுக்க உணவுப்‌ பங்‌ட்டு அ.இகாரி ஒருவனை அமர்த்து 
னர்‌. ஹிப்ரு இன ச்சைச்‌ சேர்ந்த இவன்‌ பெயர்‌ ஜோசப்‌, 
,சின்னவய இலேயே தன்‌ குடும்புத்தைவிட்டு ஓடிவந்து 
விட்டவன்‌. தகப்பனுக்கு ஜோசப்‌ மீது பற்றுதல்‌ அதிகம்‌. 
அவன்‌ சகோதரர்களுக்கு: இதனால்‌ பொறாமை. . அவர்‌ 
ளின்‌ கோபத்திற்கு அஞ்சி அவன்‌ ஓடிவந்துவிட்டான்‌. 
உண்மை . எதுவோ, ஜோசப்‌ எூப்துக்கு வந்தான்‌. 
எகிப்தை அப்போது கைப்பற்றிய ஹைக்ஸாஸ்‌ மன்னர்கள்‌ 
(Hyksos Kings) ஜோசப்பிற்கு: ஆதரவளித்து, தாங்கள்‌ 
புதிதாகக்‌ கைப்பற்றிய இடத்தை ஆட்சி. செய்வதில்‌ 
ள்‌ ஒ.தீதுழைப்பையும்‌ பெற்றனர்‌. ர மே 

பசியோடிரும்‌த ஹிப்ரூக்கள்‌ ஜோசப்‌ முன்னிலையில்‌ 
உதவி கேட்டு நின்றபொழுது, தன்‌ உறவினர்கள்‌ என்ப 


95 


தைப்‌. புரிந்துகொண்டான்‌.. பரந்த. கோக்கும்‌” விரிந்த 
உள்ளமும்‌ கொண்டவன்‌ ஜோசப்‌. . குள்ளப்‌. புத்தியும்‌ குறு 
கய நோக்கும்‌ அவன்‌ அறியாத ஒன்று, தனக்குத்‌ தீங்‌ 
கிழைத்தவர்களைப்‌ பழிவாங்கவில்லை, அவன்‌. அவர்களுக்கு 
உணவளித்து, எப்‌ திலேயே தங்குவதற்கு இடமும்‌. அளித்‌ 
தான்‌. தங்கள்‌ குடும்பம்‌, குழந்தைகள்‌, மந்தை இவற்‌ 
ணுடன்‌ மகிழ்ச்சியாக இரும்‌ தனர்‌. 


பல ஆண்டுகளாக ஷிப்ரூக்கள்‌; ண்ட்‌ ன ர்‌ 
இவர்கள்‌ பெதுவாகக்‌ குறிக்கப்பட்டனர்‌).. தாங்கள்‌ குடி 
யேறிய நாட்டின்‌ கிழக்குப்‌. பாகத்தில்‌. அமைதியாக 
வாழ்ந்‌ தனர்‌. ் 

அ.தன்‌ பிறகு ஒரு பெரும்‌ மாறுதல்‌ ஏற்பட்டது. 

திடீரென்று ஏற்பட்ட ஒரு.குழப்ப,த தின காரணமாக 
கஅஹைக்சாஸ்‌ மன்னர்கள்‌ அரசிழந்து, முடியிழந்து, காட்டை 
யும்‌ இழந்து . வெளியேறினர்‌. மறுமுறையும்‌ எ௫ப்‌.இயர்‌ 
களே தங்கள்‌. வீட்டின்‌ ஆண்டையாக மாறினர்‌. வேற்று 
காட்டவச்களை அவர்கள்‌ . ஒருபொழுதும்‌. : அஇகமாக 
விரும்பிய இல்லை. .. அராபிய இடைக்‌ கூட்டத்தின்‌ ழே 
முந்நூறு. ஆண்டுகள்‌ சிக்கி சீரழிந்த. இன்‌ . விகாவர்க, 
இவேற்றுநாட்டவர்களையும்‌, அவர்களைச்‌ சார்ம்தவைகளையும்‌ 
(வெணுத்தொ துக்கும்‌ உணர்ச்சி எகிப்தில்‌ அதிகமாயெது. 

ஹீப்ரூக்கள்‌; தங்கள்‌ இனம்‌, இரத்தம்‌ : இவற்றால்‌ 
உறவினர்களான  ஹைக்சாஸ்களுடன்‌  ஈட்பு. முறையில்‌ 
பழகினர்‌... எகிப்தியர்கள்‌ முன்னிலையில்‌ ஹிப்ரூக்கள்‌ 
காட்டிக்‌ கொடுப்பவர்களாகத்‌ தோன்றியதற்கு . இது 
வொன்றே போதுமான தாக இருந்தது, 

தன மக்களாக காப்பாற்றும்‌ வரையில்‌ ர்க்‌, உயி 
“சோடிருக்கவில்லை, ஒரு சிறு. போராட்ட த திற்குப்‌ பிறகு 
ஹிப்ரூக்கள்‌ ௮வர்களின்‌ வீடுகளில்‌ இருந்து வெளியேற்றப்‌ 


96 


ப்ட்டு; நாட்டின்‌ மத்திய பாகத்திற்கு விரட்டப்பட்டு, 
இக்க அடிமைகள்போல்‌ நடதுிதப்பட்பனர்‌: 


ஏவலாட்களாகவும்‌,.. பிரமிட்கள்‌ கட்டுவதற்கு கல்‌ 
சுமப்பவர்களாகவும்‌, கட்டடங்கள்‌ கட்டும்‌ செங்கல்‌ செய்டா 
வர்களாகவும்‌, சாலைகள்‌. அமைப்பவர்களாகவும்‌, நெடுக 
தொலைவிலுள்ள எகிப்திய நிலங்களுக்கு... கைல்‌ நதித்‌ 
தண்ணீரைப்‌ பாய்ச்சும்‌ கால்வாய்கள்‌ வெட்டுபவர்களாக 
வும்‌ அம"ேக ஆண்டுகள்‌ உழைத்தனர்‌. எல்லை யில்லாத 
தொல்லைக்காளானாலும்‌; அவர்கள்‌ தைரியத்தைக்‌ கைவிட 
வில்லை. அவர்களுக்கு எதிர்பார்த்த உதவி இட்டும்‌ 
சந்தர்ப்பமும்‌ நெருங்கிய து. 


மோசஸ்‌ (11௦828) என்ற இளைஞன்‌ ஒருவன்‌ வடித்து 
. வந்தான்‌; அவன்‌ அறிவுத்திறம்‌ “அ .இகம்‌' படை த.இருக்‌ 
தான்‌. பாரோவிடம்‌ வேலைக்கு அமர்த்தும்‌” ரோக்கது 
துடன்‌ எகிப்தியர்கள்‌ அவனுக்கு நல்ல கல்வி போதித்து: 
வந்தனர்‌. இவன்‌ கோபத்தைக்‌ இளரும்‌ அளவுக்கு ௭ தர 
வது நடக்காமல்‌ இரும்‌ தரும்‌ தால்‌) “ஒரு மாகாண த்தின்‌ 
கவர்னராகவோ; அல்லது எல்லைப்புற மாவட்டங்களில்‌: 
வரிவசூலிப்பவராகவோ மோசஸ்‌ 'தன்னுடைய/ அம்‌இய 
காலத்தை அமைதியாகக்‌ கழி,த இருக்கல்க்டும்‌. 51 


ஏற்கனவே கூறியபடி, நடை, கொடி பாவனைகளில்‌: 
,தங்களைப்போல்‌: இல்லாதவர்களை, வேற்று இனத்தார்‌ 
என்று எகிபதியர்கள்‌ இழித்தும்‌; பழித்தும்‌ ஏளனம்‌: 
செய்தனர்‌, வெளி நாட்டவர்கள்‌ எண்ணிக்கையில்‌: 
(குறைந்த “மைனாரிட்டி! களாக இருந்ததால்‌, தங்களைக்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்ள” முடியவில்லை. “மேலும்‌, தங்கள்‌ 
குறைகளை நீதி. மன்றத்திற்கு! எடுத்துச்‌. செல்வதும்‌ 
நன்மை. பயப்ப தில்லை, எண்‌ எனில்‌, எடப்இயச்‌ கபவுளர்‌ 
அளை வணங்கா அவர்களும்‌,” அந்நிய மொழியில்‌ - தங்கள்‌ 


+ 


97 


வழக்கை நடத்துபர்களும்‌ ஆன, வெளிகாட்டவர்களின்‌ 
குறைகளைப்‌ போக்க எகிப்திய நீதிபதிகள்‌ முயல்வ இல்லை. 


ஒருநாள்‌ மோஸஸ்‌ தன்னுடைய எடப்‌ இய நண்பர்‌ 
களுடன்‌ உலாவச்‌ சென்றான்‌. ஈண்பன்‌ ஒருவன்‌, யூதர்‌ 
களைப்பற்றி ஒவ்வாத சிலவற்றைச்‌ சொல்லி அவர்களை 
அடிக்கப்‌ போவதாகவும்‌ கூறினான்‌. இதைக்‌ கேட்கச்‌ 
சகெகாத மோசஸ்‌ அவனை,த்‌ தாக்கினான்‌. அடி சற்று 
பலமாக இருக்கவே எூப்‌ திய இளைஞன்‌ இற்‌ துவிட்டான்‌. 

எடப்‌ இயர்களைக கொல்வது என்பது மற்றவர்களால்‌ 
கனவிலும்‌ கருத முடியாக பயங்கரச்‌ செயலாக இருந்தது, 
மேலும்‌ . எபெதியச்‌ சட்டம்‌, பாபிலோனிய மன்னன்‌ 
ஹம்முராபி (H&nறமாகi) வகுத்தது போன்ற அறிவுத்‌ 
தெளிவு வாய்ந்‌,த சட்டம்‌ அல்ல, ஹம்முராபியின்‌ சட்டத்‌ 
தில்‌ திட்டமிட்டுச்‌ செய்யப்பட்டகொலை, அறிவை அகத்தி 
ஆ.ததிரத்தை மூட்டும்‌ பிறருடைய ஏக்க இழி பேச்சு 
இவற்றின்‌ விளைவான கொலை இவை யிரண்டும்‌ பற்றிய 
பாகுபாடு இருந்தது. 


மோசஸ்‌ ஓடி ஒளிந்தான்‌; தன்‌ மூதாதையர்களின்‌ 
இடத்திற்குத்‌ தப்பியோடினான்‌. மத்திய பாலைவனம்‌; செய்‌ 
கடற்கரையின ழ்க்கரை ; எத்தனையோ நூற்றாண்டு 
களுக்குமுன்‌ கன்‌ இனத்தவர்கள்‌ ஆடுகளை மேய்த்த 
இடம்‌; ஜெத்தோரா (421௦௦) பாரியார்‌ அன்பு உள்‌ 
ளங்‌ கொண்டவர்‌; அவளை வரவேற்று உபசரித்து, தன்‌ 
எழு பெண்களில்‌ ஒருவளான ப்போரா (Zipporah)e ru 
வளையும்‌ அவனுக்கு மணம்‌ செய்வித்தார்‌. நீண்ட மாட்‌ 
கள்‌ அங்கு வாழ்ந்தான்‌ மோசஸ்‌; எததனையோ பொருள்‌ 
களைப்பற்றிச சிந்தித்தான்‌. பாரோவின்‌ அரண்மனையிலி 
ருந்து அந்தஸ்து, வசஇ முதலியவைகளை ச துறந்து பாலை 

ப-....7 


98 


வனப்‌ பா இரியின்‌ கடின உழைப்பையும்‌, பெரிய வத்திப்‌ 
யையும்‌ ப௫ர்ந்து, கொண்டான்‌, 

பழங்காலத்தில்‌, யூதாகள்‌ எகிப்தில்‌ நுழைவ தற்கு 
முன்பு, அவர்களும்‌ அரேபியாவின்‌ பரந்த வெளிகளில்‌ 
நாடோடிகளாக அலைந்து இரிந்தவர்கள்‌ தான்‌. அவர்கள்‌ 
கூடாரங்களில்‌ வ௫க்‌ கனர்‌;ளளிய உணவையே உண்டனர்‌; 
நேர்மையான மனிதர்களாகனும்‌, நம்பிக்கையுள்ள பெண்‌ 
களாகவும்‌ இருந்தனர்‌, கிடைத்ததைக்‌ கொண்டு நிறை 
வுடன்‌ வாழ்ந்தனர்‌. கள்ளமில்லா உள்ள க.இனால்‌ அவர்கள்‌ 
பெருமை , கொண்டிருந்தனர்‌. . எடப்‌. திய மாகரிகத்தைக 
கண்ட பிறகு இந்த முறை மாறியது. சுகத்தை விரும்பும்‌ 
எப்‌ இயர்களின்‌ வழியைப்‌ பின்பற்றினர்‌, வேறு. இனத்‌ 
தவர்கள்‌ அங்கள்மேல்‌ ஆ திக்கம்‌ செலுத்‌ துவதைது தடுக்க 
வில்லை. தங்கள்‌ சுதந்‌ திர த்தைக்‌ .காப்பாற்றப்போரிடவும்‌ 
இல்லை; ஓயாது வீசும்‌ காற்றால்‌ அலைபோல்‌ எழும்‌. மணல்‌ 
நிறைந்‌ த பாலைவன த்துப்‌ பழைய கடவுள்களைக்‌ கைவிட்டு, 
இருளடர்ந்த எகிப்துக்‌ கோயில்களில்‌ உள்ள ஓளிபொரும்‌ 
தய கடவுளர்களை வணங்கினார்கள்‌. . 

இந்தப்‌ புது மாறு தலிலிருந்து ண இருப்பி, 
பழைய நாட்களின்‌உண்மையான, எளிமையான கொள்கை 
களுக்குச்‌ கொண்டுவருவது தன்‌ கடமை என மோசஸ்‌ 
உணர்க்தான்‌. அடிமைகளாக வாழும்‌ அந்த நாட்டை 
விட்டு விலக்கு தன்னுடன்‌ பாலைவன தீதில்‌ வந்து வாழும்‌ 
படி தன்‌ உறவினர்களுக்குச்‌ செய்தி அனுப்பினான்‌. 
இதைக்‌ கேள்வியுற்ற எகிப்தியர்கள்‌, இதற்குமுன்‌ இரும்‌,த 
தைவிட அதிகமான அளவு யூதர்களைத்‌ தப்பிவிடா தபடி 
காத்துவம்தனர்‌. மோசஸின்‌ திட்டங்கள்‌ தோல்வியடைங்‌ 
அதுபோல்‌ சகோன்றியபொழுது, இடீரென்னு நைல்‌ பளள தீ 
தாக்கல்‌ கொடிய வியாதி ஒன்று உண்டானது. பாலை 
'வன தீதில்‌ பல கஷ்டங்களுக்கு ஆளாகப்‌ பழக்கப்பட்டவர்‌ 
கள்‌ யூதர்கள்‌. மேலும்‌ உடல்நல சம்பம்‌ தமான சில முக்யெ 


99 


குறிப்புக்களைக்‌ கைக்கொண்டு வாழ்ந்தனர்‌. ஆதலால்‌, 
'கோயால்‌ ஆயிரக்கணக்கில்‌ மடிந்த பலமற்ற எகிப்தியர்‌ 
கணப்‌ போலன்‌ நி யூதர்கள்‌ நோயின்‌ கொடுமைக்கு ஆளா 
காமல்‌ தப்பித்‌ தனர்‌. : அமைதியான ' இச்சாவினால்‌ ஏற்‌ 
பட்ட வேதனைக்கும்‌ குழப்பத்‌ இற்கும்‌ நடுவில்‌ கங்கள்‌ 
மூட்டை முடிச்சுகளுடன்‌ யூதர்கள்‌ கிளம்பிவிட்டனர்‌, வாக்‌ 
குறுஇகளை ௮௫க அளவில்‌ கொடுத்து, அதை அறை 
குறையாகக்‌ கூட நிறைவேற்ற முடியாத அந்த நாட்டி 
லிருந்து, அவர்கள்‌ வெளியேறினர்‌. யூதர்‌ வெளியேறிய 
தைக்‌ கேள்விப்பட்டதும்‌ எடப்‌ இயர்கள்‌ கங்கள்‌ இப்பாய்‌ 
களுடன்‌ அவர்களைப்‌ பின்தொடர்ந்தனர்‌, ஆனால்‌, சிப்‌ 
பாய்கள்‌ அழிந்து போயினர்‌; யூதர்கள்‌ தப்பியோடினர்‌. 


அடிமைத்தளை அறுந்து சுதந்தரமாக இருந்தனர்‌; 
பத்திரமாக வந்து சேர்ந்‌ தனர்‌. கிழக்கில்‌ விரிந்த வெளி 
யில்‌ நடந்தார்கள்‌. பாபிலோனின்‌ கடவுள்‌ சந்திரன்‌; 
அதன்‌ பெயர்‌ சின்‌ (810); சினாய்‌ மலை ( mount sinai ) 
என்னு அழைக்கப்பட்ட மலையடிவார த்தில்‌ இருந்த பரந்த 
“வெளிக்கு வந்தனர்‌. அங்கு, மோசஸ்‌ தன்‌ இன த்திற்குத்‌ 
அலைமை வகித்து, சீர்‌இருச.கம்‌ செய்ய ஆரம்பித்தான்‌. 

அந்த ஈாட்களில்‌ மற்ற மக்களைப்‌ போலவே . யூதா 
களும்‌ ௮கேக கடவுள்களை வணங்கி வந்தனர்‌. எூப்‌இல்‌ 
அவர்கள்‌, வாழ்ந்‌ த காலத்தில்‌ எடிப்தியர்கள்‌ அருமையாக 
வளர்த்துப்‌ போற்றிய மிருகங்களிடம்‌ கூட மரியாதை 
செலுத்து, அவைகளின்‌ நலனுக்காகப்‌ புனித ஆலயப்‌ 
களைக்‌ கட்டினர்‌. மணற்‌ குன்றுகள்‌ நிறைந்த இீபகற்பத 
இல்‌; உயர்ந்த வான வெளியில்‌ தன்னாட்சி செலுத்தும்‌ 
இடி, புயல்‌ இவற்றுடன்‌ தனிவாழ்வு ஈடாத்திய மோசஸ்‌, 
பாலைவனத்‌ தில்‌ அலைந்து அரிபவர்களுக்கு வாழ்வும்‌, ஒளி 
பும்‌, உயிரும்‌ ஊட்டிவரும்‌ அவற்றையே வழிபட்டு 
வந்தான்‌. 


/ 100 


ஜெகோவா (Jசhovah) என்ற பெயர்பூண்ட இரந்த 
மாபெரும்‌ சக்தி, மேற்கு ஆயொவைச்‌ சேர்ந்த செமிடிக்‌ 
இனமக்களால்‌ மிகவும்‌ பயபக்‌இயுடன்‌ வழிபடப்பட்ட து. 
மோசேசின்‌ உபந்கியாசம்‌ மூலமாக, யூதர்களின்‌ ஒரே 
கடவுளாக ஜெகோவா இருந்தது. 


ஒருநாள்‌, மோசஸ்‌ யூதர்களின்‌ கூட்டத்‌ இலிருந்து: 
மறைந்துவிட்டான்‌. தன்னுடன்‌ கரடுமுரடான இரண்டு: 
கற்களையும்‌ எடுத்துச்‌ சென்றான்‌. சினாய்‌ மலையின்‌ ௧. 
ர தீதில்‌ நிலவும்‌ அமைதியைக்‌ காண அவன்‌ சென்றுவிட்‌ 
டதாக மக்கள்‌ பேசிக்கொண்டனர்‌. அன்று பிற்பகல்‌, 
மலை உச்சியை ஒருவராலும்‌ பார்க்க முடியவில்லை. பயன்‌ 
கரப்‌ புயலினால்‌ எழுப்பப்பட்ட இருட்டில்‌ மலைஉச்ச மனி! 
அர்க்ளின்‌ கண்களுக்குத்‌ தெரியாதபடி மறைந்தது. 


ஆனால்‌ மோசஸ்‌ திரும்பியதும்‌......... ஆம்‌! இடிக்கும்‌, 
கண்ணைப்‌ பறிக்கும்‌ மின்ன லுக்கும்‌ இடையில்‌ ஜெகோவா 
பேசிய பேச்சுக்கள்‌ மோசஸ்‌ எடுத்துச்‌ சென்ற இரண்டு: 
கற்களில்‌ எழு தப்பட்டிருந்தன. அந்த நிமிட த இலிருந்து: 
மோசஸின்‌ செய்கையை ஏன்‌ என்று கேட்க எல்லா யூதா 
களும்‌ அஞ்சினர்‌. 

நரடோடி வாழ்க்கையையே தொடர்ந்து நட ததும்படி. 
ஜெகோவா கட்டகாயிட்டகாக மோசஸ்‌ சொன்ன தும்‌,. 
யூதர்கள்‌ ஆர்வத்துடன்‌ அடிபணிந்தனர்‌, 

பாலைவனத்தில்‌ பாதைகளின்றி இருந்த குன்று 
களின்‌ நடுவே அநேக ஆண்டுகள்‌ அவர்கள்‌ வசித்தனர்‌. 
எத்தனையோ தொல்லைகளூக்கு ஆளாகி அவதிப்பட்டனர்‌.. 
உணவு, தண்ணீர்‌ இவைகளின்றி வாடினர்‌. ஜெகோவா 
வின்‌ உண்மையான பக்தர்களான அவர்களுக்கு நிரந்தர 
வாழ்வளிக்கும்‌ “புண்ணிய பூமி' பற்றிய அவர்கள்‌ நம்பிக்‌ 
கையை வளா தீது வந்தான்‌ மோசஸ்‌, 


101 


கடைசியாக, நல்ல வளமான பிரதேசத்தை அடைக்‌ 
தனர்‌. ஜெகோவாவின புனிதக்‌ கோட்பஈடுகளடங்கிய கற்‌ 
களைத்‌ தாங்கிக்‌ கொண்டு, ஜோர்டான்‌ (2௦70௧0) ஈஇயைக்‌ 
கடந்து சென்றனர்‌. டானி (றகற)லிருந்து மீர்ஷிபா 
(Beersheba) வரை விரிந்து கடந்‌ த மேய்ச்சல்‌ நிலங்களில்‌ 
அங்குவ தற்குத்‌ தங்களைத்‌ தயார்‌ செய்துகொண்டனர்‌. 


இனி மோசஸ்‌ அவர்களின்‌ தலைவன்‌ அல்ல. மிகவும்‌ 
மூப்படைந்து விட்டபின்‌ களைப்பு மிகுதியாக இருந்தது 
அவனுக்கு. தங்களுக்கு என யூதர்கள்‌ ஒரு தாய்‌ நாட்‌ 
டைக்‌ காண இருககும்‌ பாலக்‌ ன மலைகளின்‌ தொலைவி 
லுள்ள சரிவுகளைக்காண அவனை அநுமதித்துவிட்‌ 
டார்கள்‌. 
அறிவு ஒளி வீசும்‌ அவன்‌ கண்கள்‌ என்றென்றும்‌ 
மூடிவிட்டன. இளமைக்‌ காலத்தில்‌ அவன்‌ நினைத்த 
காரியத்தை முடித்துவிட்டான. அந்நிய ஆதிக்கத்‌ தின்‌ 
ழ்‌ அடிமைப்பட்டிரும்‌ த தன்‌ மக்களை விடுவித்து சகந்திர 
வாழ்வின்‌ உரிமையைப்‌ பெற்றுத்தந்தான்‌. அவர்களை 
ஒன்று சேர்தது, ஒரே கடவளை வழிபடும்‌ நாடுகளில்‌ 
முதன்மையான தாக இருக்கும்படி செய்தான்‌. 


ஜெருசலம்‌ - சட்டத்தின்‌ நகர்‌ 
சட்டத்தின்‌ பிறப்பிடம்‌ 


மத்தியதரைக்‌ கடலுக்கும்‌, சிரியன்‌ மலைகளுக்கும்‌ 
இடையே உள்ள ஒரு சிறு நிலப்பிரதேசம்கான்‌ பாலச 
இனம்‌. நெடுங்காலமாக அங்கு மக்கள்‌ வ௫த்துவக்‌ தனர்‌. 
கானநைட்சு (808198) என்ற பெயர்தான்‌ அங்கு: 
வாழ்ந்த ஆதிவாசிகளுக்குக்‌ கொடுக்கப்பட்‌ டிருக்கிறது. 
ஆனால்‌, இவர்களைப்பற்றி நமக்கு அதிகம்‌ தெரியாது. 
இந்த ஆதிவாசிகள்‌ செமிடிக்‌ இனத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
யூதர்கள்‌, பாபிலோனியர்களைப்‌ போல, இவர்களின்‌ முன்‌ 
 னார்களும்‌ பாலைவன மக்களாகவே இருந்தனர்‌. ஆனால்‌, 
யூதர்கள்‌ பாலத்தீன த்தில்‌ நுழைந்த சமயம்‌, கானநைட்சு 
கள்‌ கிராமங்களிலும்‌, நகரங்களிலும்‌ வசித்து வந்தனர்‌. 
ஆடு மேய்‌த்துவந்த அவர்கள்‌ வணிகர்களாக ஆகிவிட்ட 
னர்‌, யூதர்கள்‌ மொழியில்‌ கானநைட்‌, வணிகர்‌ என்ற 
இரண்டும்‌ ஒரு பொருளையே குறிக்கனெறன. 

சுற்றிலும்‌ உயர்ந்த சுவர்கள்‌ எழுப்பித்‌ தங்களுக்கு 
என நல்ல ஈகரங்களைக்‌ கட்டிக்கொண்டனர்‌. யூதர்களைத்‌ 
தங்கள்‌ நகருக்குள்‌ வராமல்‌ தடுத்து, பள்ள த்தாக்குகளின்‌ 
பரந்த புல்வெளிகளில்‌ அவர்கள்‌ வீடுகளை அமைத்துக்‌ 
கொள்ளும்படி. செய்தனர்‌. கொஞ்ச காலத்திற்குப்‌ பிறகு: 
யூதர்களும்‌, ட னம்‌ நண்பர்களாயினர்‌. இரு, 


103 


வரும்‌ ஒரே இனத்தைச்‌ சேர்ந்தவர்களாக இரும்ததால்‌ 
நட்பு ஏற்பட வசதியாக இருந்தது. மேலும்‌, பிலிஸ்டைன் ஸ்‌ 
(Philisdines) என்ற வேற்றுஇன ததைச்‌ சேர்க்‌ த அந்நியன்‌ 
எதிரியாக இருந்ததால்‌, அவனை முறியடிக்கத்‌ தாங்கள்‌ 
ஒன்று சேரவேண்டிய அவசியத்தையும்‌ உணர்க தனர்‌. 
பிலிஸ்டைன்சுகளுக்கு ஆசியாவில்‌ சொந்தம்‌ ஒன்‌ 
ஹும்‌ 'இல்லை. அவர்கள்‌ ஐரோப்பியர்கள்‌; அவர்களின்‌ 
சொந்த இடம்‌ ரெட்‌ தீவு (ete). இந்திய ஐரோப்பியா 
களால்‌ தங்கள்‌ இடத்திலிருந்து விரட்டப்பட்ட அவர்கள்‌ 
மகதஇயகரைக்‌ கடற்கரைப்‌ பகுதிகளில்‌. தங்கினர்‌. இம்தக 
காலம்‌ எப்பொழுது என்பது சரிவரத்‌ தெரியவில்லை, 
இவர்களைப்‌ புராசஇி (ஒயாக8கரi) என்னு அழைத்த எப்‌ 
இயர்கள் கூடப்‌ பிலிச்டைனசுகளைக்‌ கண்டு பயந்தனர்‌, 
இவர்கள்‌ இறகுகளால்‌ ஆன தலைமுடியை அணிக்‌ இரும்‌ 
தனர்‌. இவர்கள்‌ போரிடச்‌ சென்றால்‌, மேற்கு ஆசியாவி 
லுள்ள மக்கள்‌ எல்லையைக்‌ காக்கத்‌ தங்கள்‌ பெரும்‌ படை 
களை அனுப்பினர்‌. பிலிச்டைன்சுகளுக்கும்‌ யூதர்களுக்‌ 
கும்‌ இடையே நடந்த போர்‌ ஒரு முடிவுக்கும்‌ வராமல்‌ 
தொடர்ந்து நடந்தது. டேவிட்‌ கோலிய தகைக கொன்ற 
போதிலும்‌; . சாம்சன்‌ பிலிசடைனசுகளையும்‌ அவர்கள்‌ 
உதவியாளர்களையும்‌, டரகன்‌ என்ற கோபுரத்திற்கு 
அடியில்‌ புதை த்தபோ இலும்‌,. பிலிசடைனசுகள்‌ கடைஇ 
வரை யூதர்களுக்குக்‌ குறைக்தவர்களாகவே . இல்லை. 
மதீஇிய தரைக்கடலில்‌ உள்ள துறைமுகங்களை ஹிப்ரூக்கள்‌, 
கைப்பற்ற அவர்கள்‌ ஒருபொழுதும்‌ அனுமதித்ததில்லை, 
ஆசையால்‌, யூதர்கள்‌ பாலத்தீன ததின்‌ இழக்குப்‌ பகுதி 
யில்‌ உள்ள பள்ளத்தாக்குடன திருப்தியடைய வேண்டி 
யிருந் குது. அந்த மலைக்குன்றுகளின்‌ உச்சியில்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ . தலைஈகரை நிறுவினார்கள்‌. . இதன்‌. பெயர்‌ 
ஜெரூசலம்‌. முப்பது நூற்றாண்டுகள்‌ வரை மேற்கத்திய 


104 


உலகின்‌ புனித இடமாக அது விளங்கியது. நமக்கு எது 
வும்‌ தெரியாத இறந்த காலத்தின்‌ இருண்ட நாட்களில்‌ 
அமைதியின்‌ இருப்பிடமாக விளங்கிய ஜெரூசலம்‌, எூப்‌ 
இயர்களால்‌ பாலத்தீன மலையை ஓட்டி எல்லைப்புறப்‌ 
பாதுகாப்புக்காகக்‌ கட்டப்பட்ட பல கோட்டைகள்‌, அரண்‌ 
மனைகள்‌ இவற்றில்‌ ஒன்றாக இருந்தது. எகிப்திய மன்‌ 
னர்களின்‌ வீழ்ச்சிக்குப்‌ பிறகு, செபுசைட்ஸ்‌ (ஏசebusites) 
எனப்படும்‌ பண்டைய இனத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
பாழடைந்த நகரங்களுக்கு வந்தனர்‌. இவர்களுக்குப்‌ 
பிறகு வந்த யூதர்கள்‌ பெரும்‌ சண்டைக்குப்‌ பிறகு நகரைக்‌ 
கைப்பற்றித்‌ தங்கள்‌ மன்னன்‌ டேவிட்டின்‌ இருப்பிடமாக 
ஆக்கினார்கள்‌. 


௮கேக ஆண்டுகள்‌ அங்குமிங்கும்‌ அலைந்து இரிந்த 
பிறகு சட்டத்தின்‌ முதல்வர்கள்‌ ரீண்டகொரு மெளனத்‌ 
இல்‌ ஆழ்ந்தனர்‌. அறிஞன்‌ சாலமன்‌ அவர்களுக்குப்‌ 
பெரியதொரு வீடு அமைக்க முடிவு செய்தான்‌. கிடைத்‌ 
தற்கரிய மரம்‌, விலையுயர்ம்‌த உலோகங்கள்‌ இவைகளுக்‌ 
காக, சாலமனின்‌ தூதுவர்கள்‌ உலகெங்கும்‌ தேடி _அலைந்‌ 
அனர்‌. நாடு முழுவதும்‌ இறைவனின்‌ வீட்டை அலங்‌ 
கரிப்பதற்குத்‌ தன்‌ செல்வத்தை வாரி இறைத்தது. 
ஜெஹோவாவின்‌ புனிதச்‌ சட்டம்‌ ஆண்டுக்கணக்கில்‌ 
பாதுகாக்கப்‌ படுவதற்காகத்‌, திருக்கோயிலின்‌ சுவர்கள்‌ 
மிகவும்‌ உயரமாக எழுப்பப்பட்டன. ஆனால்‌, இந்தப்‌ 
பாதுகாப்பு அதிகநாள்‌ நீடிக்கவில்லை. அண்டை, அய 
லில்‌ உள்ள எதிரி நாடுகளுடன்‌ அடிக்கடி தலையிட்ட 
காலும்‌, நாற்புறமும்‌ எதிரிகளால்‌ சூழப்பட்டு, பிலிச்‌ 
டைன்ஸ்களால்‌ அடிமைப்‌ படுத்தப்பட்ட தாலும்‌, யூதர்கள்‌ 
நீண்டநாட்கள்‌ தங்கள்‌ ௬தந்திர,த்தைக்‌ காப்பாற்ற முடிய 
வில்லை. 


105 


உள்நாட்டுப்‌ பூசல்கள்‌ மலிந்‌.தருந்‌த தால்‌, வீராவேசத்‌ 
துடன்‌ சண்டையிட்டும்‌ எதிரிகளிடம்‌ தோற்றுப்‌ போயி 
ணர்‌. அசிரியர்கள்‌, எபெதியர்கள்‌, சர்ல்டியர்கள்‌ இவர்‌ 
களுக்குப்‌ பிறகு, பாபிலோனிய மன்னன்‌ நபெபுசாட்கிசார்‌ 
(Nebuchadnezzar) கறுத்து பிறப்பதற்குமுன்‌ 5806-ஆம்‌ 
ஆண்டில்‌ ஜெரூசலத்தைக்‌ கைப்பற்றி, நகரையும்‌, 
ஆலயத்தையும்‌ அழித்து எரிக்துவிட்டான்‌. 


அழிந்த நகரைப்‌ புதுப்பிக்க ஆரம்பித்தனர்‌ ம 
ஆனால்‌, சாலமனின்‌ பொன்னான உதவி கிடைக்கவில்லை, 
அகுந்திரமிழக்து அந்நிய இனக கவர்களின்‌ அடிமைகளாக 
வாழ்ந்தனர்‌. பணம்‌ இடைப்பதும்‌ அரிதாயிருந்த து: 
அழகான பழம்பெரும்‌ கட்டிடத்தைக கட்ட எழுபது 
ஆண்டுகள்‌ ஆயின்‌. அது முற்நூறு ஆண்டுகள்‌ வரை 
யததிரமாக இருந்தது. இரண்டாவதாக நடந்த ற்‌ 
.நியப்‌ படையெடுப்பினாற்‌ கொழுத்தப்பட்டது; தீ பாலத்‌ 
னத்தில்‌ வான்முட்டக்‌ கொழுந்துவிட்டு எரிம்தது. மூன்‌ 
ரம்‌ முறையாகக்‌ கட்டப்பட்டபொழுது, குறுகிய பாதை 
களையுடைய இரண்டு உயர்ந்த மதிற்சுவர்களும்‌, பல்வேறு 
உட்புறப்‌ பாதுகாப்புக்களும்‌ செய்து எதிர்காலத்தில்‌ 
.இடீர்‌ படையெடுப்பு ஏற்படா தபடி. செய்யப்பட்ட த. 

ஜெருசலத்தைத்‌ துன்பம்‌ தொடர்ந்து வந்தது. 

கிறித்து பிறப்பதற்கு அறுபத்தி ஐந்து ஆண்டு 
களுக்குமுன்‌, உரோமானியர்கள்‌, பாம்பே என்ற தங்கள 
தலைவனின்‌ ழ்‌ யூதர்களின்‌ தலைககரைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டார்கள்‌. இருள்‌ அடர்ந்த குறுயெ பாதைகளை 
யும்‌, நலக்கேடு பயக்கும்‌ சிறுசிறு பாதைகளையும்கொண்ட 
பழைய நகரத்தை, பழங்குப்பை என மதித்து அழித்து 
விட்டனர்‌. புதுக்கட்டடங்கள்‌, மாடிவீடுகள்‌, குளிக்கும்‌ 
குளங்கள்‌, விளையாட்டு மைதானங்கள்‌ முதலியவைகளை 


206 


. வர்கள்‌” அமைத்தனர்‌. விருப்பமில்லாத மக்களின்‌ மீது 
தங்களுடைய புதிய முறைகளைத்‌ திணித்தனர்‌. 

நடை முறைக்குப்‌ பயன்‌ தராது என்று உரோ: 
மானியர்கள்‌ கருதிய யூதக்‌ கோவில்கள்‌, யூதர்களின்‌ 
மன்னனான ஹீராத்‌ (18700) காலம்வரை கவனிப்பாரற்று 
இருந்தது. உரோமானியர்களின்‌ உதவி பெற்ற ஹீராத- 
கடந்து சென்ற நாட்களின்‌ பழம்பெருமையைப்‌ புதுப்பிக்க 
எண்ணம்‌ கொண்டான்‌; தங்களால்‌ தேர்ந்தெடுக்கப்‌: 
படாமல்‌ தலைவனாக வந்தவனின்‌ கட்டகாக்‌ கிணங்க 
அடி. மைகளாக்கப்பட்டவர்கள்‌ அரை மன த்துடன்‌ வேலை: 
செய்தனர்‌. 

கட்டடத்தின்‌ கடைக்‌ கல்‌ வைப்பதற்கு முனபே;. 
இரக்கமற்ற உரோமானிய வரிவசூலிப்பவர்களை எதிர்த்‌- 
துப்‌ புரட்சி ளெம்பியது. புரட்சிக்காரர்களூக்கு முதல்‌ 
பழியாக -ஆனது கோவில்‌. யூதர்களின்‌ நம்பிக்கையும்‌, 
பக்தியும்‌ குடிகொண்டிருந்த அந்தக்‌ கோயில்‌ டைட்டஸ்‌: 
(Titus) பேரரசனின்‌ படைவீரர்களால்‌ இக்கிரையாக்கப்‌” 
பட்டது. ஆனால்‌, ஜெருசல நகர்‌ மாத்திரம்‌ விட்டுவைக்‌ 
கப்பட்டது. 


பாலத்தனம்‌,. தொடர்ந்து அமை தியின்‌ றிது 
தவித்தது. 


, உரோமானியர்களுக்கு எல்லா இனத்தவர்களைப்‌" 
பற்றியும்‌ தெரியும்‌. அவர்கள்‌ ஆட்ரிமினழ்‌ பல்வேறு 
தெய்வங்களை - வழிபடுபவர்கள்‌ . வாழ்ந்தனர்‌. இருக்கு: 
போ திலும்‌ யூதர்களை எப்படி, நடத்துவது என்று அவர்‌” 
களுக்குப்‌ புரியவில்லை. யூதர்களின்‌ குணத்தை அவர்கள்‌ 
புரிந்து கொள்ளவில்லை. அலட்சியக்இன்‌ அடிப்படையில்‌" 
எழும்‌,த முழு சகிப்புத்‌ தன்மையை ௮ஸ்‌இவாரமாகக்‌- 


107 


கொண்டுதான்‌ மிகப்பரந்து, சறந்திருந் த உரோமானிய” 
ஆட்ச கட்டப்பட்டிருந்தது. குடிமக்களின்‌ மதநம்பிக்கை: 
களிலும்‌, கொள்கைகளிலும்‌ உரோமானிய அதிகாரிகள்‌ 
,தலையிடுவ.இல்லை. உரோம சாம்ராஜ்யத்து மக்கள்‌ தங்கள்‌ 
கோயில்களில்‌ உரோம அரசனது படம்‌ அல்ல்து சிலை: 
ஒன்றை வைக்கும்படி கேட்டனர்‌. இது ஒரு வழக்கமாக 
இருந்ததே தவிரக்‌ கட்டாயம்‌ எதுவும்‌ இல்லை. யூதர்‌ 
களுக்கு இது பிடிக்கவில்லை, புனிதத்‌ தன்மைக்கு எத்‌ 
ராகத்‌ தங்கள்‌ கோயில்களில்‌ உரோம மன்னனின்‌ படத்‌ 
தையோ, சிலையையோ வைப்பது புனித,த தன்மைக்கு: 
இழுக்கு என நினைத்தனர்‌; _அதனால்‌, மறுத்தனர்‌. 
ஆனால்‌, உரோமர்கள்‌ கட்டாயப்‌ படுத்தினர்‌. மிகச்சாதா 
ரணமான இந்தச்‌ சம்பவத்தினால்‌ எற்பட்ட மாறுபட்ட. 
எண்ணங்கள்‌ வளர்ந்து பகை முற்றுவ தற்குக்‌ காரணமாக 
இருந்தது. டைட்டஸ்‌ (11118) பேரரசரின£ழ்‌ நடந்த புரட்‌. 
சிக்கு ஐம்பத திரண்டு ஆண்டுகளுக்குப்‌ பிறகு, யூதர்கள்‌ 
மறுபடியும்‌ கலகம்‌ விளைவித்தனர்‌. இம்முறை எல்லா 
வற்றையும்‌ அழித்துவிடுவது என உரோமர்கள்‌ இர்‌ 
மானித்தனர்‌. ஜெருசலம்‌ அழிக்கப்பட்டது. கோயில்‌ 
கொழுத்தப்பட்ட து. சாலமன்‌ தோற்றுவித்த பாழடைக்‌ த: 
நகரின்‌ மீது ஏலியா காபிடோலினா (Aelia Capitolina): 
என்ற புதிய நகரம்‌ எழுந்தது, அங்கு ஜுபிடர்‌ (ரமாக: 
ேகவனுக்கு யூதக்‌ கோயில்‌ ஒன்று கட்டப்பட்டது. ஏறத்‌: 
தாழ ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ வரை ஜெஹோவா 
(Jehovah)uை வணங்கி வந்தவர்‌ தலைநகரில்‌ இருந்து: 
தாம்‌. வெளியேற்றப்பட்டனர்‌, யூத முன்னோர்கள்‌ 
வாழ்ந்த இடத திலிருந்து ஆயிரக்‌ கணக்கில்‌ விரட்டப்பட்‌ 
டனர்‌. அன்றிலிருந்து இன்றுவரை உலகில்‌ சொர்த: 
நாடின்றி நாடோடியாகத்‌ இரினெ றனர்‌. அவர்களுடைய: 
சட்டங்கள்‌ அரண்மனையிலும்‌, கோயில்‌ சுவர்களுக்கு 





டமாஸ்கஸ்‌ (Damascus) 


வாணிப நகர்‌ 


எப்‌ இன்‌ நகரங்கள்‌ எல்லாம்‌ பூமியிலிரும்‌ து மறைந்து 
விட்டன. நினேவா (310), பாபிலோன்‌ (Babylon) 
ஆகிய நகரங்கள்‌ செங்கல்லும்‌ மண்ணுமாக இடிந்து 
பாலைவனம்போல்‌ காட்சி யளித்தன. ஜெரூசலத்தின்‌ 
புராதனக்‌ கோயில்‌, மங்கி மறைந்த பெருமைக்கு அடியில்‌: 
புதையுண்டு கிடந்தது, 


ஒரே ஒரு நகரம்‌ மட்டும்‌ காலத்தை கடந்து நின்றது: 


அதுதான்‌ டெமாஸ்கஸ்‌. இதன்‌ காற்புற'வாயில்கள்‌,. 
உறுதியான மதிற்சுவர்கள்‌ இவற்றிற்கு இடையே மிக௪ 
சுறுசுறுப்பான அந்த மக்கள்‌ ஐயாயிரம்‌ ஆண்டுகள்‌ 
வரை வாழ்ந்தனர்‌. “நேர்மையான வழி' தெரு (84700: 
called Straight) என றழைக்கப்படுவதுதான்‌ நகரத்இின்‌ 
முக்கியமான வாணிபம்‌ நடக்கும்‌ இடம்‌, இந்த இடம்‌: 
நாற்றுஜம்பது சந்ததிகளைச்‌ சந்இத்திருக்கெ.து. 

அமோரைட்சுகளின்‌ (றார்‌) பாதுகாக்கப்பட்ட 
எல்லைப்புற நகராக அது இருந்தது, புகழ்‌ வாய்ந்த: 
இந்தப்‌ பாலைவன மக்கள்தான்‌ ஹமுராபி அரசனுக்கு. 
(King Hammurabi) முன்னோர்கள்‌. அமோரைட்சுகள்‌ 
கிழக்கில்‌ மெசெபடோமியப்‌ பள்ளத்தாக்கில்‌ பாபிலோனிய" 


110 


அரசாட்சியை நிறுவியபொழுதும்‌, டெமாஸ்கஸ்‌ ஈகர்‌ 
“செழிப்புடன்‌ இருந்தது. இம்மக்கள்‌ ஆசியா மைனரின்‌ 
மலைப்பகுஇகளில்‌ வாழும்‌ ஹிட்டைட்ஸ்‌ (11111198) என்ற 
.முரட்டு இனத்தவர்களுடன்‌ வாணிபம்‌ நடத்தி வந்தனர்‌. 

காலக்கிரமத்தில்‌ இந்த ஆதி வாசிகள்‌ ஆர்மேயன்ஸ்‌ 
-(Armaeans) எனப்படும்‌ செமிடிக்‌ இனத்தவர்களுடன்‌ 
கலந்துவிட்டனர்‌. ஆனால்‌, ஈகரம்‌ மாத்திரம்‌ எவ்வித 
மாறுதலும்‌ இன்றி இருந்தது. இந்த மாறுதல்கள்‌ 
நடைபெறும்‌ காலத்திலும்‌ டெமாஸ்கஸ்‌ மிக முக்கியமான 
வாணிப நகராக விளங்கியது. இந்நகர்‌, எகிப்திற்கும்‌ 
'மெசப்டோமியாவிற்கும்‌ இடையே உள்ள சாலையில்‌ 
அமைந்திருக்கிறது. மத்தியதரைக்கடலின்‌ கப்பற்றுறை 
களிலிருந்து இக்கரை அடைய ஒரு வாரம்‌ ஆகும்‌. இக்‌ 
நகர்‌ ஒரு பெரும்‌ களப இயையோ, நல்ல அரசியல்‌ தலைவ 
னையோ, அல்லது புகழ்வாய்ந்த மன்னனை யோ உண்டாக்க 
வில்லை, அருகிலுள்ள காடுகளின்‌ ஒரு மைல்‌ அளவுகூட 
ன்னுடன்‌ இணைக்கவில்லை. உலகில்‌ எல்லா நாடுக 
ரூடனும்‌ வாணிபம்‌ நடத்தியது, வணிகர்களுக்கும்‌, கலை 
,ஞர்க்ளாக்கும்‌ பாதுகாப்பளித்த து. மேற்கு ஆசியாவின்‌ 
பெரும்பான்மையான பாகங்களில்‌ டெமாஸ்சஸ்‌ தன்‌ மொழி 
யைப்‌ பரப்பிற்று, 

வாணிபம்‌ பெருகுவதற்கு, பிறநாடுகளுடன்‌ விரை 
-வாகவும்‌, நடைமுறைக்கு ஏற்றதாகவும்‌ உள்ள செய்தி 
அறிவிப்புத்‌ தேவை, பண்டைச்‌ சுமேரியர்களின்‌ ௩௧ 
எழுத்துமுறை, ஆர்மேயன்‌ வணிகர்களுக்கு பின்பற்றுவ 
தற்கு முடியாதபடி இருந்தது. பழமையும்‌, ஆப்பு வடி 
“வங்‌ கொண்ட வரிவடிவமும்‌ கொண்ட பாபிலோனிய 
எழுத்தைக்‌ காட்டிலும்‌ விரைவாக எழுதக்கூடிய புதிய 
எழுத்துக்களைக்‌ கண்டுபிடித்தனர்‌. ஆர்மேயன்களின்‌ 
“பேசும்‌ மொழியும்‌ வாணிப ப்‌ பின்பற்றியது. 


111 


பண்டை உலகின்‌ ஆங்லெமாகத்‌ திகழ்ந்தது ஆர்மே 
யின்‌. மெசபடோமியாவின்‌ பெரும்பான்மையான பாகங்‌ 
களில்‌, தங்களது தாய்மொழிபோல, ஆர்மேயன்‌ மொழி 
பும்‌ புரிந்து கொள்ளப்பட்டது. இம்மொழி வேறுசில நாடு 
ளில்‌ மிகப்‌ பழைய காட்டு இனத்தவர்களின்‌ மொழிபோல்‌ 
இரும்‌ அவம்‌ தது. 

கிறித்து, கோடிக்‌ கணக்கானவர்களுக்கு உபதேசம்‌ 
செய்தபொழுது, தன்னுடன்‌ இரிந்தவர்களுக்குச்‌ சட்டத்‌ 
அதைப்பற்றி மோஸஸ்‌ (14௦868) கூறிய பண்டைய யூத 
மொழியில்‌ பேசவில்லை. ட்‌ 
.. வணிகர்களின்‌ மொழியும்‌, பண்டை மத்தியதரை 
உலகின்‌. மொழியும்‌ ஆன அன்‌ மெயழிகில காள்‌ 
டல்‌ வல்‌ வ 


போனீசியர்கள்‌ 


புதுமுயற்சி செய்பவன்‌ வீரமுள்ளவனாகவும்‌, அறி 
வார்வமும்‌ அதற்கான இடம்‌ உள்ளவனாகவும்‌ இருக்கிறான்‌. 
உயர்ந்த மலைகளின்‌ அடிவாரத்தில்‌ அவன்‌ வாழ்கிறான்‌. 
அதைப்‌ போலவே ஆயிரக்‌ கணக்கான மக்களும்‌ செய்‌ 
கிறார்கள்‌. ஆனால்‌, அவர்கள்‌ மலையைத்‌ தனியே விட்டு' 
கிட்டுத்‌ தங்கள்‌ வாழ்வு, இருப்பிடம்‌ இவற்றுடன்‌ மட்டும்‌: 
இருப்‌தி அடைந்து விடுகிறார்கள்‌. புதுமுயற்சியில்‌ ஈடுபட்‌ 
டுள்ளவர்கள்‌ அதிருப்தி அடைகிறார்கள்‌. மலை தங்கள்‌ 
கண்களிலிருக்து மறைத்‌ துவைத திருக்கும்‌ புரியா தவைகள்‌ 
என்ன என்பது பற்றி அறிய அவாவுஅகின்றான்‌. அதற்‌ 
குப்பின்‌ மற்றொரு மலை இருக்கிறதா? அல்லது சமவெளி 
இருக்கிறதா? கடல்‌ அலைகளிலிருந்து செங்குத்தான பாறை: 
களுடன்‌। திடீரென று எழுந்த தா! அல்லது பாலைவன த்தை 
நோக்கி இருக்றெதா? 


புது முயற்சியில்‌ ஈடுபடுபவன்‌ ஒருநாள்‌ தன்‌ குடும்பம்‌: 
அன்பும்‌ அமைதியும்‌ அளிக்கும்‌ வீடு இவற்றைவிட்டு 
மலைமீது ஏறிக்‌ காணச்‌ செல்லுறொன்‌. அவன்‌ இரும்பி' 
வந்து தன்னுடைய அறுபவத்கைக்‌ கருத்தில்லாத தன்‌ 
உறவிஷர்களிடம்‌ கூறுவான்‌. அல்லது உருண்டு விழும்‌: 
கற்கள்‌, கேடு புரியும்‌ பனிப்புயல்‌ இவற்றால்‌ ௮வன்‌ கொல்ல 
வும்‌ படலாம்‌. திரும்பி வராத இம்மாஇரிச்‌ சமயங்களில்‌ 


114 


யூதர்கள்‌ போன்ற இன த்தவர்களுடன்‌. வாழ்ந்தனர்‌. 
ஆனால்‌, யூதர்கள்‌ பாலத்தீன ததைப்‌ பிடித்‌ துக்கொண்ட 
பொழுது, போனீசியாகளின ' நகர்கள்‌. நூற்றாண்டுக்‌ 
கணக்கில்‌ இருந்ததால்‌ பழையனவாக இருந்தன. 


போனீசிய ஈகர்களில்‌ மூக்கியமாக இரண்டு, வாணிப 
நகர்களாக இருந்தன. அவற்றில்‌ ஒன்றின்‌ பெயர்‌ டையர்‌ 
( Tyre); மற்றொன்று சைடன்‌ (81402௩) எனப்படும்‌, 
இக்நகர்கள்‌ உயர்ந்த மலைக்குன்ணுகளினமீ து, எதிரிகள்‌ 
எளிதில்‌ கைப்பற்ற முடியாதபடி கட்டப்பட்டிரும்‌ தன்‌. 
மதுதியதரைக்‌ கடலில்‌ அங்கும்‌ இங்கும்‌ சென்று கிடைக்‌ 
கும்பொருளகளைச்சேர்‌ தது, மெசெபடோமியாவில்‌ வாழும்‌ 
மக்களுக்கு அளித்து வந்தன. முதன்‌ முதலில்‌ இந்த 
மாலுமிகள்‌, பிரான்‌சு, ஸ்பெயின்‌ முதலிய நாடுகளுடன்‌ 
மாத்திரம்‌ பண்டமாற்றுச்‌ செய்து அதனால்‌ கிடைத்த 
தானியம்‌, உலோகம்‌ இவற்றுடன்‌ தாய்‌ நாட்டிற்குதீ 
திரும்பினர்‌. கடைசியாக, ஸ்பெயின்‌, இத்தாலி, கிரேக்‌ 
கம்‌ முதலிய நாடுகளின்‌ கடற்கரைகளில்‌ வாணிப சதைப்‌ 
பெருக்க வலுவுள்ள கோட்டைகளைக்‌ கட்டினர்‌. விலைமதிப்‌ 
புள்ள தகரம்‌ கிடைக்கும்‌, தொலைவிலுள்ள சிசிலி (Silly) 
தீவுகளிலும்‌ கோட்டைகள்‌ கட்டினர்‌. ஐரோப்பாவின்‌ நாக 
ரீகமற்ற காட்டுமிராண்டி.களுக்கு. இந்த. வாணிபத்‌ தலங்‌ 
கள்‌ அழகும்‌ ஆடம்பரமும்‌ நிறைந்த கனவுக்காட்சிகளாக த்‌ 
தென்பட்டன. தங்களுக்கு க தெரியாத கிழக்கு நாடுகளி 
லிருந்து, தாங்கள்‌ இகம்‌ விரும்பும்‌ வாணிபப்‌ பொருள்‌ 
களைச்‌ சுமந்‌ துகொண்டு, துறைமுகங்களில்‌ நுழையும்‌ படகு 
கப்‌ பார்க்க ஆவல்‌ கொண்டு, கோட்டைச்‌ சுவர்களை 
ஒட்டி வாழத்‌ தங்களை அதும இக்குமாறு வேண்டினர்‌. 
போனிசியர்களின்‌ கோட்டையைச்‌ சுற்றித்‌ தங்கள்‌ குடிசை 
களை விட்டு, மரத்தாலான சின்னஞ்சிறு வீடுகளைக்‌ கட்ட 
ஆரம்பித்தனர்‌. இம்மாதிரியாக, அநேக வாணிபத்‌ 


115 


தலங்கள்‌, அண்டை அயலில்‌ இருக்கும்‌ மக்கள்‌ வாணிப தீ 
'இற்காகக்‌ கூடும்‌ சந்தைகளாக மாறிற்று. மார்சைல்ஸ்‌ 
(Marsailles), கர்டிஸ்‌ (Cadiz) போன்ற இன்றைய பெரும்‌ 
நகரங்கள்‌ போனீகிய சந்ததிகள்‌ எனப்‌ பெருமைப்படுகின்‌ 
றன. ஆனால்‌; இவற்றின்‌ பழம்‌ பெரும்‌ நகர்களான டைர்‌ 
சிடோன்‌ போன்றவைகள்‌ மறைந்து, இரண்டாயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு மேலாக மறக்கப்பட்டுவிட்டன. போனீ 
சியாகளும்‌ மாண்டு மறைந்‌ தனர்‌. இது மிகவும்‌ துயரமான 
நிகழ்சி; ஆனால்‌, அவர்களுக்குத்‌ தகுதியான முடிவு. 
௮.தஇிக உழைப்பில்லாமல்‌ போனீசியாகள்‌ செல்வந்தர்‌ க 
ளாயினர்‌. ஆனால்‌, அறிவுடன்‌ அச்செல்வததைச்‌ செல 
விடும்‌ வழி கெரியாமலிருந்தார்கள்‌: கல்வியறிவிற்கோ 
அல்லது புத்தகங்களுக்கோ அவர்கள்‌ ஒருபொழுதும்‌ கவ 
லைப்பட்ட இல்லை. அவர்கள்‌ கவலை எல்லாம்‌ பண கதைப்‌ 
பற்றித்தான்‌. உலகெங்கும்‌ "அடிமை வரணிபம்‌ செய்து 
வந்தார்கள்‌. அயல்‌ நாடுகளிலிருந்து வந்து குடியேறிய 
மக்களைத்‌ தங்கள்‌ தொழிற்சாலைகளில்‌ வேலை செய்யுமா று . 
கட்டாயப்படுத்தினார்கள்‌. சந்தர்ப்பம்‌ கிடைத்த பொழு 
கெல்லாம்‌ மற்றவர்களை ஏமாற்றினார்கள்‌. இவற்றால்‌ 
மத்தியதரைக்‌ கடற்கரையில்‌ உள்ள மற்ற மக்கள்‌ போனி 
சியர்களை வெறுத்தனர்‌. 


போனீசியர்கள்‌ பலம்‌ பொருக்இயவர்களாகவும்‌, 
திறமை மிக்க மாலுமிகளாகவும்‌ இருந்தபோதிலும்‌, ரேர்‌ 
மையான வியாபாரம்‌, உடனே மோசடி; வியாபாரத்தால்‌ 
உடனுக்குடன்‌ கிடைக்கும்‌ லாபம்‌ இவற்றில்‌ இரண்டா 
வது வழியையே பின்பற்றினர்‌. உலகில்‌ பெரும்‌ கப்பல்‌ 
களைச்‌ செலுத்தும்‌ மாலுமிகளாகப்‌ போனீசியர்கள்‌ மட்டும்‌ 
இருந்த வரையில்‌ மற்ற நாடுகளுக்கு அவர்களின்‌ உழைப்பு 
தேவைப்பட்டது. சுக்கானைத்‌ இருப்புவதற்காம்‌, பாய்‌ 
மரம்‌ விரிப்பதற்கும்‌ மற்றவர்கள்‌ கற்றுக்கொண்ட தும்‌ 


116 


ஏமாற்றிவக்த போனிசியர்களிடமிரும்‌ து . விடுபட்டனர்‌. 
அதிலிருந்து டையர்‌, "மொன்‌ நகரங்கள்‌ ஆசியாவின்‌ 
வாணிபத்தில்‌ தங்களுக்கு இருந்த செல்வாக்கை இழந்து: 
விட்டன. கலை, விஞ்ஞானம்‌ இவற்றை அவர்கள்‌ வளர்க்க 
வில்லை, எழு கடல்களையும்‌ கடந்து அவற்றை லாபகர 
மான தொழிலாக்க மட்டுமே தெரிக்இருக்‌ தனர்‌. இம்மா இரி 
யான. வாய்ப்பு, வசதிகளால்‌ மட்டும்‌ ஒரு நாடு நீடித்து 
அமைந்‌ தவிட முடியாது. போனீடயர்களின்‌ நாடு வெறும்‌ 
பணத்தை எண்ணும்‌ இடமாகவே இருந்தது. அதில்‌ 
உயிர்‌, உணர்சி இவை ஒன்றும்‌ இல்லை. பணம்‌ நிரம்பிய 
பெட்டியையே உயர்ந்த தாகக்‌ கருகியதால்‌ போனிசியர்கள்‌ 
முடிவில்‌. அழிந்தொழிந்கனர்‌. 


... வரணிபமும்‌ எழுத்துக்களும்‌ 


பேச்சுக்களைச்‌ சிறிய உருவங்களின்‌ வடிவில்‌ எ௫ப்‌.இ 
யர்கள்‌... காப்பாற்றி வந்ததைப்பற்றி ஏற்கனவே. கூறி 
னேன்‌. மெசபடோமியா மக்கள்‌ வாணிப வசதிக்காக௪ 
சொந்த . நாட்டிலும; வெளிநாட்டிலும்‌ பின்பற்றிவக்‌ த. 
ஆப்பு எழுத்து முறைபற்றியும்‌ விளக்கமாகச்‌ கூறினேன்‌. 


நம்முடைய எழுத்துக்கள்‌. எப்படித்‌ தோன்‌ றின! 
பிறந்த நாளிலிருந்து இறக்கும்வரை நம்‌ வாழ்வு.முழுவ தும்‌ 
மம்மைத்‌ தொடர்ந்துவரும்‌ எழுத்துக்கள்‌ எங்றொம்து 
வந்தன! அவைகள்‌ எஇப்‌இயர்களுடைய தா? பாபிலோனி 
யர்களுடையதா அல்லது அராபியர்களுடைய தா? அல்‌ 
லது முற்றிலும்‌ மாறுபட்ட ஒன்றா? இவைகள்‌ எல்லாம்‌ 
கொஞ்சம்‌ கொஞ்சமாகச்‌ சேர்ந்துதான்‌ ஈம்மொழி ஏற்பட்‌ 
டது, நம்முடைய பேச்சைக்‌. திருப்பித்‌ தருவதில்‌ இன்‌ 
றைய எழு,தீதுக்கள்‌ இருப்‌ திகரமான கருவிகள்‌ அல்ல. 
என்றாவது ஒருநாள்‌, ஒரு அதிஞன்‌, ஆங்க. ஒலிக்கு 
தகுந்த வார்த்தைகளைத்‌ தரும்‌ எழுத்துக்களைக்‌ கண்டு 
பிடிப்பான்‌. அதனுடைய குறைபாடுகளுக்கு நடுவே, 
இன்றைய எழுத்துக்கள்‌ அன்றாட வேலையை அழகாகவும்‌, 
எளிதாகவும்‌ செய்க்‌ றன, இவற்றைப்‌ போலவே, மிக 
௮ம்‌ துள்ளிதமான தும்‌, கச்சிகமானதுமான அளவை 
கள்‌”, எழுத அக்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டுப்‌ துபத்‌ ஆண்டு 
களுக்குப்‌ பிறகு, தொலைவிலுள்ள இக்‌இயாவிலிருக்து 


118 


ஐரோப்பாவிற்கு வந்தது. இந்த எழுத்துக்களின்‌ பண்‌ 
டைய வரலாறு பெரும்‌ புதிராக இருக்கிறது. இதைத்‌ 
தெரிந்து கொள்ள அநேக ஆண்டுகள்‌ சிரமத்துடன்‌ 
உழைக்க வேண்டும்‌. அறிவுமிக்க இளம்‌ எழுத்தாளன்‌ 
ஒருவனால்‌, ௩ம்‌ எழுத்துக்கள்‌ இடீரென்று கண்டுபிடிக்கப்‌ 
படவில்லை என்பது மாத்திரம்‌ நமக்குக்‌ தெரிறெது. 
எத்தனையோ நூற்றாண்டுகளுக்குள்‌' மிகச்‌ சிக்கலான 
பழைய முறைகளின்றும்‌ எவ்வளவோ முன்னேறியிருஃ 
கிறது. 

சென்ற பாடத்தில்‌, அறிவுத்‌திறமிக்க ஆரமேய: 
வணிகர்களின்‌ மொழிச்‌ செய்தியை அனுப்பி மேற்கு ஆசி 
யாவின்‌ எல்லாப்‌ பாகங்களிலும்‌ பரவியிருப்பதைப்‌ பற்றிச்‌ 
சொன்னேன்‌. போனீசியர்களின்‌ . மொழி, ஆரமேயர்‌ 
களின்‌ மொழியைப்போல அவ்வளவு பரவி இருக்கவில்லை, 
ஒரு சில வார்த்தைகளைத்‌ தவிர, எஞ்சி இருப்பவற்றின்‌ 
உச்சரிப்பு எப்படி என்பது தெரியாது, மத்திய தரைக்‌ 
கடற்கரைப்‌ பகுதிகளில்‌ போனிசிய எழுத்துக்கள்‌ மாத 
திரம்‌ பரவியிருந்தன. போனிசியர்கள்‌ குடியேறிய ஒவ்‌ 
வொரு இடமும்‌ அவர்களின்‌ எழுத்துக்கள்‌ பரவ வழி 
செய்தது. கலையையோ அல்லது விஞ்ஞான த்தையோ 
போற்றி வளர்க்காத போனி௫யர்கள்‌, அவர்களைக்‌ காட்‌ 
டிலும்‌ முன்னேற்ற,த்திலிருந்த பல நரட்டினர்‌ பழைய 
சிக்கலான எழுத்து முறையைக்‌ கையாண்டு வந்த சமயத்‌ 
தல்‌, மிகச எருக்கமான தும்‌ அழகானதுமான புது: 
எமழுதஅ௮ முறைகளை எப்படிக்‌ மம்‌ என்பது 
தெரியவில்லை! 

எல்லாவற்றிறகும்‌ மேலாக, போனீசியர்கள்‌ பெரும்‌ 
வணிகர்களாக இருந்தனர்‌. இயற்கை எழிலைச்‌ கண்டு. 
ரகித்திட அவர்கள்‌ பிறநாடுகளுக்குப்‌ பிரயாணம்‌ செய்ய 
வில்லை. ஜரோப்பாவிற்கும்‌ மிகத்‌ தொலைவிலுள்ள 


119 


ஆய்பிரிக்காவிற்கும்‌ பொருளி ட்டும்‌ .யொருட்டு : மிகப்‌ பயங்‌ 
கரமான பிரயாணம்‌. செய்தார்கள்‌. . டையர்‌, ட்ரன்‌ மகர்‌ 
களில்‌. ஒவ்வொரு": நிமிடமும்‌ பணமாகக்‌ கருதப்பட்ட து. 
வரி வடிவத்திலும்‌, சுமேரியர்‌ கண்ட வழியிலும்‌ வாணிபம்‌ 
சம்பந்தமான செய்தி, குறிப்பு இவைகள்‌. எழுதுவதால்‌ 
கணக்காயர்கள்‌ ௮.இக. நேரம்‌ செலவிட நேரிட்டது... இந்து 
மேரத்தை வேறு அதிகப்‌ பயனுள்ள . வழியில்‌ செலவழித்‌ 
தால்‌ பணம்‌ நிறையக்‌ கிடைக்கும்‌. . எனறு அவர்கள்‌ எண்‌ 
ணினர்‌. 
இன்றைய தொழில்‌ உலகத்தில்‌, மிகப்பழைய முறை 
யான கடிதங்களை எழுதச்‌ சொல்லும்‌ முறை, வேகமாகச்‌: 
செல்லும்‌ ஈாகரீக உலைத்திற்கு ஒத்துவராத மெதுவான 
வழியாக இருந்தது. ஓர்‌ அறிஞன்‌ வேட்டைநாய்‌ 
முயலைப்‌ பின்பற்றுவதுபோல, புள்ளி, கோடுகள்‌ இவற்‌, 
ரல்‌. பேசும்‌ வார்த்தைகளைக்‌ குறிக்கும்‌ முறையைக்‌ கண்‌ 
டான்‌. இந்த முறையைச்‌ “சருக்கெழுத்து' (Short hand) 
என அழைக்கிறோம்‌. 
போனிீகியர்களும்‌ இதைப்‌ போலவே செய்தனர்‌. 
எகிப்கியர்களின்‌ வரி வடிவத்இலிருந்து சிலவற்றை 
எடுத்துப்‌ பாபிலோனியர்களைப்‌ பின்பற்றி ௮கேக ஆப்பு 
வடிவ எமுதஅுக்களை உண்டாக்கினர்‌. விரைவாக எழுது 
வதற்காகப்‌ பழைய முறையிலிறாம்த அழகான தோற்றங்‌ 
களைக்‌. கைவிட்டனர்‌. . பண்டைய எழுத்துக்களின 
ஆயிரக்கணக்கான வடிவங்களிலிருக்து, மிக அடக்கமான 
அம்‌, குறைந்ததுமான இருபத்தி இரண்டு எழுத்துக்‌ 
களை ஆக்கினார்கள்‌, தங்கள்‌ நாட்டில்‌ முதன்‌ முதலில்‌ 
புது எழுத்துக்களில்‌ முயற்சி செய்தனர்‌. பயன்‌ தந்ததும்‌ 
வெளி நாடுகளுக்கும்‌ ௮வற்றைப்‌ பரப்பினார்கள்‌. 
எகிப்தியர்கள்‌, பாபிலோனியர்கள்‌ இவர்களிடையே 
எழுதுதல்‌ ஒரு பெரிய காரியமாக இருக்கது; ஒரு புனித 


120 


மான செயலாகக்‌ கருதப்பட்டது. எழுத்துக்களின்‌ முன்‌ 
னேற்றத்திற்காகச்‌ சொல்லப்பட்ட குறிப்புக்கள்‌ எல்லாம்‌ 
மத ஆசாரத்திற்கு விரோகமானவைகள்‌ என வெறுத்து 
ஒதுக்கப்பட்டன. மதத்தைப்‌ பற்றிக்‌ கவலையடைக்‌ தவர்‌ 
கோற்றபொழுது, கடவுளைப்பற்றிக்‌ கவலைப்படாத போனி 
கியர்கள்‌, வெற்றி பெற்றார்கள்‌; பழமை. எண்ணத்தில்‌ 
மூழ்கி இருந்த மெசபடோமியா, எகிப்து ஆயெ நாடு 
களில்‌, போனியெர்கள்‌ தங்கள்‌ புதிய எழுகுதுமுறையைம்‌ 
பரப்ப முடியவில்லை. ஆனால்‌, எழுத்துமுறை பற்றி ஒன்‌ 
அம்‌ தெரியாமலிருக்க மக்தஇியகரைப்‌ பகுதி மக்களிடையே 
'போனீ௫யர்களின்‌ எழுத்துக்கள்‌ பரவின. இந்தப்‌ பரந்த 
கடற்பகு இகளின்‌ மூலைமுடுக்குகளில்‌ எல்லாம்‌ பாழடைந்த 
கட்டிடங்கள்‌, கம்பங்கள்‌, பாத்திரங்கள்‌ இவைகளில்‌ 
போனீசிய எழுத்துக்கள்‌ பொறிக்கப்பட்டு இருக்கின்றன. 


இந்தோ-ஐரோப்பிய கிரேக்கர்கள்‌ எஜியன்‌ கடலில்‌ 
(Aegean Sea) உள்ள இவுகளில்‌ குடியேறியதும்‌, அந்த 
அம்நிய எழுத்துக்களை த்‌ தங்கள்‌ சொந்த மொழியுடன்‌ உப 
யோகித்தனர்‌, செமிடிக்‌ இன ததைச சேர்க்த போனீ சியர்‌ 
களுக்குச்‌ இல கிரேக்க ஒலிகள்‌ புரியா ததால்‌, புதிய எழுத்‌ 
அக்களைக்‌ கண்டுபிடித்துச்‌ சேர்த்துக்‌ கொண்டனர்‌. 
கிரேக்கர்கள்‌ இத்துடன்‌ நின்றுவிடவில்லை. பேச்சுக்களை 
எழுஇவைக்கும்‌ முறையில்‌ முன்னேற்றம்‌ கண்டனர்‌. ஆசி 
யாவின்‌ பண்டை மக்களின்‌ எழுத்துக்களில்‌ எல்லாம்‌ 
பொதுவான முறை ஒன்னு இருந்தது. 

மெய்யெழுததுக்கள்‌ (00800818) இருப்பிக கூறப்பட்‌ 
டன. படிப்பவர்கள்‌ உயிரெழுத்துக்களை (Vowels) பூகித 
அக கொள்ள வேண்டி இருந்தது, நமக்குத்‌ தோன அவ து 
இது போல்‌ அவ்வளவு கடினமல்ல, இன்றைய செய்‌ இத்‌ 
தாள்களில்‌ அச்சிடப்படும்‌ அறிவிப்புகளிலோ, அல்லது 
விளம்பரங்களிலோ அடிக்கடி. நாம்‌ உயிரெழுத்துக்களை 


121 


4{Vowels) விட்டுவிடுகிறோம்‌. ப.த்‌திரிகையாளர்களும்‌, தந்தி 
மூலம்‌ செய்தி அனுப்புபவர்களும்‌ தங்களுக்கென த தனி 
மொழியைக்‌ கண்டுபிடி த்‌, திருக்றொர்கள்‌. இம்‌ மொழியில்‌ 
தவைக்கு அதிகமாக இருக்கும்‌ உயிரெழுத்துக்களை தீ 
தள்ளிவிட்டு, தேவைப்படும்‌ மெய்யெழு த்‌ துக்களை உபயோ 
கிககிறோகள்‌. இச்செய்தி மொழிபெயர்க்கப்‌ படும்பொழுது 
மெய்யெழுத்துக்களை த்‌ தொடர்ந்து வரும்‌ உயிர்‌ எழுதி 
துக்களும்‌ சோந்து செய்தியை விளங்கவைக்கிறது. 


ஆனால்‌, மேற்கூறிய ஒழுங்கற்ற முறையில்‌ உள்ள 
எழுத்துக்கள்‌ எப்பொழுதும்‌ பரவ முடியாது. கிரேக்கர்‌ 
களும்‌ “எ(வ), (இ(6 டு, ஓ), “பூ”. இவற்றைக்‌ 
குறிக்க, மிகவும்‌ அதிகப்படியான சங்கே தங்களை உண்டாக்‌ 
-இனார்கள்‌. இதன்‌ பிறகு, எதையும்‌ எல்லா : மொழிகளி 
லும்‌ எழுதுவதற்குத்‌ தகுந்த எழுத்துக்களைப்‌ பெற்றனர்‌. 
அிறிதது பிறப்பதற்கு ஐந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு 
இந்த எழுத்துக்கள்‌ அட்ரியாடிக்‌ (ர்‌) கைக்கடந்து 
ஏ. தன்ஸிலிருந்து (நந்ஸச) ரோம்‌ (Rome) வரை பரவி 
யிரும்தது. உரோமானிய வீரர்கள்‌, இந்த எழுத்துக்களை? 
மேற்கு ஐரோப்பாவின்‌ மூலை முடுக்குகளுக்கு எல்லாம்‌ 
பரப்பி, நம்‌ முன்னோர்களுக்கு இந்தச்‌ றிய போனீடுய வரி 
வடிவங்களைக்‌ கற்பித்தனர்‌. பன்னிரண்டு அரற்றாண்டுக 
ளுக்குப்‌ பிறகு, பைசாண்டைன்‌ (Byzantine) சமயத்தைப்‌ 
பரப்புபவர்களால்‌, இந்த எழுத்‌ துக்கள்‌ விரிக்து. படர்ந்த 
ரஷியப்‌ பாழ்வெளிகளில்‌ பரப்பப்பட்டன. தங்கள்‌ எண்‌ 
ணங்களை எழுத்தில்‌ தேக்கிவைக்கவும்‌, குழந்தைகளுக்கும்‌ 
“பேரக்‌ குழந்தைகளுக்கும்‌ தங்கள்‌ அறிவு பயன்‌ தருவதுற்‌ 
காக அதைப்‌ போற்றி வைக்கவும்‌, இன்‌ றய பாதி உல 
ககுதின்‌ பெரும்‌ பகுதியினர்‌ உபயோகிப்பது வ 
எழுத்துக்களேயாகும்‌.' 


பண்டைய உலகின்‌ 
இறுதிக்காலம்‌ 


இதுவரை, பண்டை மனிதனின்‌ கதை வியக்கத்‌ தக்க- 
செயலாக இருப்பதை அழிந்‌ தோம்‌. நைல்‌ நதிக்கரையில்‌; - 
மெ௪படோமியாவில்‌, ௦த்தியகரைக்‌ கடற்கரைப்‌ பகுதி' 
களில்வாழ்ந்‌,த மக்கள்‌ செயற்கரிய செயல்களைச்‌ செய்து 
முடித்தனர்‌, . .அறிவுசால்‌ மன்னர்கள்‌ பெரும்‌ காரியங்‌ ' 
கனைச்‌ செய்தனர்‌. நாடோடிப்‌ பிராணியாக வாழ்க்க - 
மனிதன்‌ வரலாற்றில்‌ முதன்‌ முதல்‌ தங்கியிருந்த இடம்‌ : 
இங்குதான்‌. தனக்கென வீடுகள்‌, கிராமங்கள்‌, பெரிய ' 
நகரங்கள்‌ இவற்றை மனிதன்‌ கட்டிக்‌ கெண்டான்‌. நாடு! 
கள்‌ அமைத்தான்‌; வேகமாகச்‌ செல்லும்‌ படகுகளைக்‌ : 
கட்டவும்‌, செலுத்தவும்‌ கற்றுக்‌ கொண்டான்‌. வான த: 
தைக்‌ கண்டான்‌. தனக்குள்ளாகவே சில பெரிய ஒழுக- 
கங்களைச சட்டமாக ஆக்னொன. அவன்‌ தொழும்‌ ஆண்ட 
வனுக்குச்‌ சமமாக அவற்றைக்‌ கருதினான. விஞ்ஞானம்‌, , 
கலை இவற்றில்‌ இன்று நாம்‌ இவவளவு முனனேற்றம்‌ 
அடைவதற்கு அன்றே ௮ஸ்‌இவாரமிட்டான்‌. உண்ணும்‌ 
உணவிற்கும்‌, இருக்கும்‌ இடத்திற்கும்‌ மட்டுமின்றி வாழ்‌. 
வின்‌ உன்னத இலட்யெத் திற்குப்‌ பாபெடத்‌ தூண்டியவன 
அவனே. இவை எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, ஒலியை 
எழுத்துவடிவில்‌ காப்பாற்றும்‌ முறையைக்‌ கண்டு 
பிடித்துத்‌ தன்‌ அறுபவங்களைத்‌ தன சந்ததிகளுக்குப்‌ ' 


1253 


பயன்படும்‌; வரையில்‌ கொடுத்தான்‌ இச்‌ செய்திகளின்‌ 
பயனாக, இன்னு. மனிதன்‌ இயற்கையின்‌: போக்கை, நிகழ்ச்‌ 
சியைக்‌ கட்டுப்படுத்‌ இ அனக்கு பயன்‌ தரும்‌ வழியில்‌ பாடு' 
படுகிறான்‌; 3௩ 

“இவ்வளவு உயர்ந்த நலன்களுடன்‌ வாழ்ந்த பண்டை 
மணிதனுக்கு ஒரு பெரும்‌ குறைபாடு இருந்தது, பரம்‌ 
பரைப்‌ பழக்க வழக்கங்களுக்கு அவன்‌ இராத அடிமை 
யாக இருந்தான்‌. தேவையான கேள்விகளை அவன்‌ 
கேட்கவில்லை, “எணக்கு முன்‌ என்‌ தந்தை இதே காரியங்‌ 
களைச்‌ செய்தார்‌. என்‌ தந்கைக்குமுன்‌ என்‌ பாட்டனார்‌ 
செய்தார்‌; . இருவரும்‌ நன்றாகவே வாழ்ந்தனர்‌. அதே 
காரியங்கள்‌ எனக்கும்‌ கன்மை செய்யத்தான்‌ வேண்டும்‌. 
ஆகவே, அவற்றை மாற்றக்கூடாது என்று எண்ணினான்‌ 
எடுத அச. கூறப்படுவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும்‌ 
இந்தப்‌ பண்பு, பொதுவான மிருக இன த்இினின்‌ றும்‌ நாம்‌ 
முன்னேற ஒருபொழுதும்‌ உதவாது என்பதை அவன்‌ 
மறந்தான்‌... தன்‌ முன்னோர்கள்‌ செய்தபடி தன்‌ சுருண்ட 
வாலின்‌ உதவியால்‌ மரத்துக்கு மரம்‌ தாவிச்‌ செல்லும்‌ 
வழியைப்‌ பின்பற்ற. மறுத்து, கால்களினால்‌ நடக்க 
முயன்ற ஒரு அறிஞன்‌. தோன்றி இருக்க வேண்டும்‌. 
பண்டைய மனிதன்‌ இந்‌. உண்மையை அறியாமல்‌, தன்‌ 
முன்னோர்கள்‌ உபயோக மரப்பாதைகளை உபயோக,த்‌ 
அம்‌, பத்தாயிரம்‌ ஆண்டுகளுக்குமுன்‌ வணங்கப்பட்ட 
அதே கடவுள்களை வணங்கியும்‌, தன்‌ குழந்தைகளுக்கு 
அதே மாதிரி நடக்கவும கற்றுக்கொடுக்கிறான்‌. 

முன்னேறிச்‌ செல்வதற்குப்‌ பதில்‌, ஒரே இட,த்தில்‌ 
நின்றுவிட்டான்‌. அது அழிவிற்கு ஆரம்பமாக. இரும்‌ 
தீது) மிகப்‌ புதியதும்‌, வலுவானதுமான ஒரு. இனம்‌ 
அழி.வான தீதில்‌ தோன்றிய தும, பண்டை உலக,த்தின 
முடிவு நெருங்யெ து. இந்தப்‌ புதிய மக்களை இற்தோ- 


124 


ஐரோப்பியர்கள்‌ என அழைக்கிறோம்‌. உன்னையும்‌ 
என்னயும்‌. போல அவர்களும்‌ மனிதர்கள்‌ தான்‌. 
ஹங்கேரியன்‌ (Hபnஜகரiகn), ஃபின்னிஷ்‌ (Finnish), வட 
ஸ்பெயினில்‌ வழங்கும்‌. பாஸ்க்‌ (the Basque of Northern 
றக) முதலிய மொழிகள்‌ தவிர ஏனைய ஐரோபியர்களின்‌ 
மொழிக்கு மூலா தாரமான மொழியையே . இந்தோ 
ஐரோப்பியர்கள்‌ பேசினார்கள்‌. நாம்‌ அவர்களைப்‌ பற்றி 
முதன்முதல்‌ கேள்விப்படுவ தற்கு : அநேக. அற்றாண்டு, 
களுக்கு முன்பே காஸ்பியன்‌ கடற்கரையில்‌ (கோடக sea) 
வீடுகட்டி அவர்கள்‌ வாழ்க்‌ இருக்‌ தனர்‌. 


ஒருநாள்‌ தங்களுக்குச்‌ சொந்தமான சாமான்களை, 
தாங்கள்‌ பழக்கிய குதிரைகளின்மேல்‌ ஏற்றினர்‌. ஆடு, 
மாடு, நாய்‌ முதலியவற்றை ஒட்டிக்கொண்டு உணவையும்‌, 
உல்லாசதிதையும்‌ தேடி அலைய ஆரம்பித்தனர்‌. அவர்‌ 
கள்‌ அவ்விதம்‌ கிளம்பக்‌ காரணம்‌ என்ன என்பது நமக்குத்‌ 
தெரியாது. அவர்களில்‌ இலர்‌ மத்திய ஆசியாவில்‌ 
நுழைந்தனர்‌. அளர்கள்‌ ஈரான்‌ பிட பூமியில்‌ உள்ள 
குன்றுகளில்‌ நீண்ட காலம்‌ வாழ்ந்தனர்‌. இவர்கள்‌ 
ஈரானியர்கள்‌ அல்லது ஆரியர்கள்‌ ([ரanianS or Aryans) 
ன்னு அழைக்கப்பட்டனர்‌. சூரியன்‌ மறையும்‌ திக்கை 
"நோக்‌ மெதுவாகச்‌ சென்ற மற்றவர்கள்‌ மேற்கு 
ஐரோப்பாவின்‌ பரந்த வெளிகளைத்‌ தங்களுக்குச்‌ சொந்த 
மாக்கிக்‌ கொண்டனர்‌. 

இதற்குமுன்‌ நான்‌ கூறிய வரலாற்றுக்‌ காலத்துக்கு 
மூந்திய மனிதர்களைப்‌ போலவே அவர்களும்‌ மாகரீகமற்ற 
வர்களாக இருந்தனர்‌. ஆனால்‌, இவர்கள்‌ கடினமான 
உழைப்பாளர்களாகவும்‌, நல்லவீரர்களாகவும்‌ இருந்ததால்‌, 
கற்கால த்து மனிதர்களுக்குச்‌ சொந்தமான வேட்டைக்‌ 
காடுகளையும்‌, மேய்ச்சல்‌ நிலங்களையும்‌ எளிதில்‌ கைப்பற்‌ 
றித்கொண்டார்கள்‌. 


125 


அறியாமையில்‌ இருந்தாலும்‌ எதையும்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டும்‌ என்ற துடிதுடிப்பு இவர்களிடம்‌ 
இருந்தது. மதக்தியதரைக்கடல்‌ வணிகர்களால்‌ தங்க 
ளிடம்‌ பரப்பப்பட்ட பண்டை உலக அறிவை, வெகு க்கி 
ரத்தில்‌ தங்களுடையதாக்கிக்‌ கொண்டார்கள்‌. எஃப்‌ து, 
பாபிலோனியா, சால்டியா இவற்றின்‌ காலங்கடந்த 
அறிவை, அவற்றிற்கு மேலும்‌: ஈல்லறிவை நாடுவதற்கு 
படிக்கட்டுகளாகப்‌ பயன்படுத்‌ தினர்‌. பரம்பரைப்‌ பழக்க 
வழக்கங்களைப்பற்றி அவர்கள்‌ அவ்வளவாகக்‌ கவலைப்பட 
வில்லை. உலகம்‌ அவர்களுடையது; உலக ததை அறிந்து,. 
தங்களுக்குத்‌ தேவை என்று படுவதை. லாபகரமாகச்‌ 
செய்யவும்‌ விழைம்‌ தனர்‌. அநுபவங்களை யெல்லரம்‌'மனி த- 
அறிவு' என்னும்‌ கடும்‌ தேர்வின்‌ மூலம்‌ முடிவு செய்ய: 
வேண்டியது தங்கள்‌ கடமை என்று கருதினார்கள்‌. அதன்‌ 
படி, பண்டை உலகத்தினர்‌ கடக்கமுடியாத தடைகள்‌ 
என ஒப்புக்கொண்ட எல்லைகளுக்கு சந்திரனால்‌ எற்‌: 
படுத்தப்பட்ட தடை என அவர்கள்‌ நம்பினார்கள்‌ அப்பா” 
லும்‌ சென்றார்கள்‌. குறுகிய காலத்திற்குள்‌ புதியதும்‌, . 
வலிவான அமான்‌ நாகரிகம்‌. பண்டை உலகின்‌ உழுது: 
துப்போன நாகரீகத்தின்‌ இடத்தைப்‌ பிடித்துக்‌. 
கொண்டது. 


பண்டை மக்களும்‌ - காலமும்‌ 


வரலாற்றுக்கு முக்கிய மனி தனைப்பற்றிய்‌ காலத்தைக்‌ 

கணக்காகக்‌ குறிப்பிட இயலாது. இப்பு.சுதக த்தின்‌ முதல்‌ 

அத்தியாய தீதில்‌ தோன்றும்‌ ஐரோப்பியர்கள்‌ ஜம்பதாயி 

ரம்‌ ஆண்டுகளுக்கு முன்‌ வந்தனர்‌. 

எகிப்தியர்கள்‌ க 

கிறித்து பிறப்பதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்‌ 
.றைல்‌ நதிக்கரையில்‌ நாகரீகம்‌ தோன்றியது. 


3400 க, மு.-- பழைய எூப்‌.இயப்‌ பேரரசு நிறுவப்பட்‌ 


டது. இதன தலைநகர்‌ மெம்பிஸ்‌ 
(Memphis) : 
2800-2700 இ.மு.— பிரமிடுகள்‌ கட்டப்பட்டன. 


2000 ௪. மு ஹைக்சாஸ்‌ (Hyks08) என்றழைக்கப்‌ 
பட்ட அராபியர்களால்‌ பழைய எப்‌ 
தியப்‌ பேரரசு அழிக்கப்படல்‌. 

1800 ௫, மு,-- ஹைக்சாஸ்களிடமிருந்து தீபிசால்‌ 
(1hebes) எகிப்து விடுவிக்கப்படல்‌ : 
பதிய எடப்துப்‌ பேரரசு. 

1350 கி. மு.-- ராமேசஸ்‌(1%௨0௨௦808) அரசன்‌; இழக்கு 

ஆசியாவைக்‌ கைப்பற்றல்‌, 


“1800. இ, (0 லை ல்‌ 


1000 ௪, மு— 
700 ௫, மு— 


650 ௫. மூ.-- 


525 க. மு. 
300 ௫. மு.- 


30 ௪, மு.-- 


2000 கி, மு 


1650 இ, மு.- 


8900 ௫. மு 


127 


யூதர்கள்‌ எபெ்கை விட்டு வெளி 
யேறல்‌. 
எகிப்திய அரசின்‌ அழிவு. 
எகிப்து அசிரிய (Assyrian) மாகாண 
மாக ஆதல்‌. 
எகிப்து ௬.தந்திர மடைக்து புது நாடு 
உண்டா தல்‌. சாயிஸ்‌ (8848) தலைநகர்‌ 
அக்கியர்கள்‌, குறிப்பாக இரேக்கர்கள்‌ 
காட்டில்‌ ஆதிக்கம்‌ செலுத்து தல்‌. 
எகிப்து பெர்சிய மாகாண மாதல்‌, 
எகிப்து தனி காடாக ௫, அலெக்‌ 
சாந்தரின்‌ களப்தியான டாலமி 
(Ptolemy) யால்‌ ஆளப்படு.கல்‌. 
டாலமி வமிச தீதின்‌ கடைசி இளவரசி 
கிளியோபா தரா தற்கொலை-எடப்து 
ரோமப்‌ பேரரசின்‌ பகுதியா தல்‌. 
யூதர்கள்‌ 
கிழக்கு பாபிலோனியா வில்‌, உர்‌ (Ur) 
பகுதியிலிருந்து அப்ரகாம்‌ (Abrakam) 
கிளம்பி, புதிய இடம்‌ தேடி, ஆசியா 
வின மேற்குப்‌ பகுதிக்கு வருதல்‌. 
யூதர்கள்‌ எகிப்திலுள்ள கோசன்‌ 
(Goshen) என்பவர்களின்‌ இடத்தைப்‌ 
பிடிது கல்‌. 
எகப்‌ இலிருந்து மோசஸ்‌ (M௦565) யூதர்‌ 
களை அழைத்துச்‌ செல்லல்‌ சட்டம்‌ 
இயற்றல்‌, 


128 


1250 8, மு— யூதர்கள்‌ ஜார்டன்‌ நதியைக்‌. கடந்து 
பாலத்தீன த்தில்‌ குடியேறல்‌. 


1055 இ. மு.- (இலி) சால்‌ யூதர்களின்‌ அரசரால்‌... 

1025 ௫, மு டேவிட்‌; பலம்பொருந்திய யுதநாட்டின 
அரசராதல்‌. 

1000 க, மு.-- சாலமன்‌. ஜெரூசலத்தில்‌ பெரும்‌ ஆல 


யம்‌ அமைத்தல்‌. 
950 இ. மு. யூத இராச்சியம்‌, ஐ-5டா(7ய0810), இஸ்‌ 
பேல்‌ (187௨81) என இரு பகுதிகளாகப்‌ 


பிரிதல்‌. 

900-600 ,மு.— மதவாதிகள்‌ காலம்‌. 

793 ௪, மு.- பாலத்தனத்கை ' அரிரியாகள்‌ கைப்‌ 
பற்றல்‌ 


586 இ. மு.— பாலித தன தகை நெபுசாட்நிசார்‌ 
(Nebuchadnezzar) ஜெயித்தல்‌ — 
பாபிலோனியக்‌ குடியேற்ற நாடு, 


587 க. மு,-- பெர்சிய மன்னன்‌ சைரஸ்‌((09108) யூதர்‌ 
கப்‌ பாலத்தீனத்‌இிற்குள்‌ ௮ 
மதித்தல்‌. 


167-180 ௪. மு,--மெக்காபீசின்‌ (Maccabees) ழ்‌ யூக 
சுதந்திரத்தின்‌ கடைகிகாலம்‌. 


68 5. மு-— பாம்பியஸ்‌(20யழ ஸ்‌) பால தீ இன தை ௫ 
ரோமப்‌ பேரரசுடன்‌ இணை த்தல்‌. 

40 இ, மு.-- யூதர்களின்‌ அரசன்‌ ஹெராட்‌ (Herod). 
70 ௪. பி டைட்டஸ்‌ (15) பேரரசர்‌ ஜெரூச 


லத்தை அழித்தல்‌. 


129 


மெசபடோமியா 


4000 க. மு டைகிரிஸ்‌ (71215), யூப்ரிடிஸ்‌ (தயphra- 
$) நதிகளுக்கு இடைப்பட்ட நில த்தை 
சுமேரியர்கள்‌ கைப்பற்றல்‌. 

2200 ௪. மு: பாபிலோனிய. மன்னன்‌ ஹமழுராபி 
(Hammurapi) தன்‌ மக்களுக்கு புகழ்‌ 
பெற்ற சட்டத்தை வழங்குதல்‌. 


1900 க. மு.- நினேவா (Ninevea)வைத்‌ தலைகக 
சாகக்‌ கொண்டு அசிரிய ௩£ட-அமை 
தல்‌. 

950-650 கி. மு-—மேற்கு ஆசியாவில்‌ - அசிரியா தலைமை 
தாங்கல்‌. 

700. மு அசிரிய மன்னன்‌ சார்கன்‌ (வரஜ௦ந.) 


பாலததனம்‌; எடப்து, அரேபியா 
முதலிய நாடுகளை ஜெயித தல்‌. 

640 ௪. மு அசிரிய ஆட்சிக்கு எதிராக மெட்சு 
(Medes)கள்‌ கலகம்‌ விளை த்தல்‌. 

580 ௫, மு ஸ்கைத்தியாகள்‌ (ஜு வ) அசிரியா 
வைத தாக்குதல்‌. நாடு முழுவதும்‌ 
குழப்பம்‌. 

608 ௫, மு— நினேவா  அழிக்கப்படல்‌; ௮சிரியா 
தேய்ந்து மறைதல்‌. 

608-588 ௪. மு பாபிலோனிய ஆட்சியை சால்டியர்கள்‌ 
மஅபடியும்‌ நிறுவுதல்‌. 

604-561 ௪, மு-நெபுசாட் நிசார்‌ (Nebuchadnezzar) 


ஜெரூசல, ததை அழித்து, போனீ சியா 
ப—9 


130 


வைக்‌ கைப்பற்றி, பாபிலோனை (Baby- . 
1௦) ௩ரகரிக த இன்‌ நிலைக்களமாக ஆக்‌ 


குதல்‌. 

598 க. மு.— மெசெபடோமியா,  பெபர்சியாவின்‌ 
மாசாணமா தல்‌. 

850 ௫, மு-— மாவீரன்‌ அலெக்சாந்தர்‌ மெசெபடோ 
மியாவைக்‌ கைப்பற்றல்‌, 

பொனிசியர்கள்‌ 

1500—1200 இ. மு-போனீசிய வாணிப நகர்‌ மொன்‌ 
(Sidon). 

1190-950 இ. மு டைர்‌ (எரா) போனீசிய வாணிப நகர 
மாதகல்‌. 

1000-500 ௪. மு.-போனிசயர்களின்‌ கரலனி ஆட்சி 
பரவுதல்‌, 

850 ௮, மு.-- காரத்‌ தஜ்‌ (Carthage) கண்டுபிடிக்கப்‌ 
படல்‌. 


586-573 ௮. முநெபுசாட்‌ நிசார்‌ டைர்‌ நகரைக்‌ கைப்‌ 
பற்றல்‌. நகர்‌ பிடிக்கப்பட்டு, அழிக்‌ 
கப்படல்‌. 

598 இ. மு,-- போனீசியா, பெர்சியாவில்‌ ஒரு 
மாகாணமா தல்‌. 

60 ௫. மு.- போனீசியா, உரோமப்‌ பேரரசின்‌ ஒரு 
பகுதியா தல்‌, 

பெர்சியர்கள்‌ 
இர்‌ சாட ஐரோப்பியர்கள்‌, இர தியாவிற்குள்ளும்‌, 
ஐரோப்பாவிற்குள்ளும்‌ அழைந்த காலத்தைச்‌ குறிப்பிட்‌ 


131 


டுக்‌ கூற இயலாது. சாரா துச்ஷ்ட்ரா (Zarathustra) பெர்சி 

யர்களின்‌ குரு. உயர்ந்த ஒழுக்க முறைகளை வகுத்தவர்‌. 

இவரது காலம்‌ 1000 கி மு. என்னு கூறப்படுகிறது. 

650 க. மு-— இந்தோ - ஐரோப்பிய மெட்சுகள்‌ 
(Medes), பாபிலோனியாவின்‌. கிழக்கு 
எல்லையில்‌ நாடு அமைத்தல்‌. 


550-330 இ. மு.--பெர்சிய ஆட்‌- இர்‌ தோ ஐரோப்பி 
யர்களுக்கும்‌, செமைட்சுகள்‌ (Senites) 
எனபவர்களுக்கும்‌ தகராறு ஆரம்பம்‌. 

525 இ, மூ. பெர்சிய மன்னன்‌ காம்பைஸஸ்‌ ((- 
byses) எகிப்தை கைப்பற்றல்‌, 


520-185 கி. மு.பெர்சிய மன்னன்‌ டாரியச்‌ பாபிலோன்‌ 
(Babylon), ககரைக கைப்பற்றி, 
கிரேக்க நாட்டின்‌ மீது படையெடுத்‌ 
தான. 

485-465 8. மு.-கழக்கு ஐரோப்பாவில்‌ ராச்யெத்தை 
நிறுவ க்செர்செஸ்‌ (28௦8) மன்னன்‌ 

முயன்று தோல்வி அடை தல்‌. 

950 கி. மு - கிரேக்க மாவீரன்‌ அலெக்சாந்தர்‌ 
மேற்கு ஆசியா, எகிப்து முதலிய நாடு 
களை ஜெயித்தல்‌. பெர்சியர்‌ கிரேக்க 
மாகாண மாதல்‌. 

செமிடிக்‌ (865) இனத்தவர்களால்‌ ஆதிக்கம்‌ 

- செலுத்தப்பட்ட பண்டை உலகம்‌ ஏறத்தாழ நாற்பது 

நூற்றாண்டுகள்‌ வரை நீடித்தது. நான்காவது நூற்றாண்‌ 

ஓல்‌, கிறித்து பிறப்பதற்கு முன்‌ பண்டை உலகம்‌ அமிம்‌ 
கொமிக்தது. ஐரோப்பாவில்‌ குடியேறிய இந்தோ - 
ஐரோப்பியர்கள்‌ காலம்‌ நமக்குத்‌ தெரியவில்லை. இவர்‌ 


132 


களுக்கு: ஆசானாக விளங்கியது; மேற்கு ஆசியாவும்‌, - 
எஇப்‌ துமேயாகும்‌. 

நான்காவது நூற்றாண்டில்‌ கிறித்து பிறப்பதற்கு 
மூன்‌,  இந்தோ-ஜரோப்பியர்கள்‌ தங்கள்‌. ஆசானை த்‌ 
தோற்கடிக்கும்‌ விதத்தில்‌ மற்ற நாடுகளை வென்றனர்‌. 

880 க, மு.வில்‌ ஈடந்த மாவீரன்‌ அலெக்சாக்‌ தரின்‌ 
புகழ்பெற்ற படையெடுப்பிற்குப்‌ பிறகு, எகிப்து, மெசெப 
டோமியா இவற்றின்‌ நாகரிகம்‌. முடிவடைந்து, கிரேக்க 
நாகரீகம்‌ தலைதூக்கி நின றது. 


முற்றும்‌ 





